கலித்தொகை வசனம்‌ 


(பாலக்கலி) 


ஆக்கியோன்‌ : 
யாற்ப்பாலாத்து நவாலியுர்‌ 
இரு. ந. ௪. கந்தையா பிள்ளை 
'['(1) தமிழகம்‌, (2) தமிழர்‌ சரித்திரம்‌, (8) பத்துப்பாட்டு வசனம்‌, 
(4) பதிற்றுப்பத்து வசனம்‌, (5) ௮கரானூறு வசனம்‌, 
(6) புறப்பொருள்‌ வசனம்‌, (7) பரிபாடல்‌ வசனம்‌, 
(8) கலிஙகத்துப்பரணி வசனம்‌ முதலியவும்‌ 

பிறவுமாகிய பல நூல்களின்‌ 
ஆரியர்‌] 


ஓற்றுமை ஆபிஸ்‌ 
நியாநராயநநர்‌, சென்னை 


இப்பாலைச்‌ கலவியில்‌ வரும்‌ பொருள்களை நோக்குமிடத்து 
இது மற்றைச்‌ சங்க நூல்களிலும்‌ பிற்பட்டதாதல்‌ கெள்ளிதில்‌ 
வீளம்குன்‌ நத. கலித்தொகையில்‌ வரும்‌ ஒவ்வொரு பகுதியும்‌: 
ஒவ்வோர்‌ காலத்திற்‌ செய்யப்பட்‌ டிருக்கலாம்‌. 


The works of N. S. KANDIAH PILLAI 


Tamilagam: Prescribed as a Text Book for 
Vidwan Examination of the Madras. 
University from the year 1935 onwards, 
and as a text book for M. A. Examination 
of the Annamalai University. 


Tamilar Charitram : Prescribed as a text 
book for Vidwan Examination of the 
Madras University. 


குறிஞ்சுக்கலி 


குறிஞ்சித்திண 


மலையும்‌ மலைசார்ந்த இடத்தும்‌ வாழும்மக்களின்‌ காதல்‌ 
ஒழுக்கத்தைக்‌ கூறும்‌ பகுதி குறிஞ்சித்திணை எனப்படும்‌. 
மக்கள்‌ ஆதியில்‌ வேடராய்‌ அலைந்து திரிந்தபின்‌ சிறிது 
முன்னேற்ற மெய்தி மலைகளில்‌ தங்கி வாழ்க்கை நடத்தினர்‌, 
இக்காலத்தில்‌ அவர்கள்‌ மலையிற்‌ கிடைக்கும்‌ தேன்‌ கிழங்கு 
காய்‌ கனி முதலிய பிரயோசனங்களையும்‌, வேட்டையாடிப்‌ 
பெறும்‌ விலங்குகளின்‌ மாமிசத்தையும்‌, மலை நெல்‌ இனை 
முதலிய புன்செய்களையும்‌ கொண்டு சீவித்தனர்‌. மலை 
களிலே சிறிய இல்லங்களமைத்து வாழ்ந்த கானவரின்‌ 
மைந்தரும்‌ மகளிரும்‌ மரஞ்‌ செறிந்த மலை ஓதுக்குகளில்‌ 
ஒருவரை ஒருவர்‌ தனியே எ.திர்ப்பட்டுப்‌ பிற ரறியாவகை 
மறைவிற்‌ காதலித்‌ தொழுகிப்‌ பின்பு பலர்‌ அறியக்‌ கிழவர்‌ 
கிழத்தியராயினர்‌. காதல்‌ ஒழுக்கக்‌ காலங்களில்‌ நிகழக்‌ 
கூடியவற்றை நாடக முறையாகச்‌ சிறப்பித்துப்‌ பாடப்‌ 
பட்டனவே அகப்‌ பொருட்பாடல்களாகும்‌. களவொழுக்‌ 
கம்‌ பற்றிப்‌ புலவர்கள்‌ மனோ கற்பனையாற்‌ கூறியிருக்கும்‌ 
பொருள்கள்‌ மிகவும்‌ சுவையுடையன. புணர்தலும்‌ 
புணர்தல்‌ நிமித்தமும்‌ குறிஞ்சி ஓழுக்கத்துக்கு உரிய 
பொருள்களாம்‌. 

1 

தோழி தலைவியிடத்தே சில புதிய மாறுதல்களைக்‌ கண்‌ 
டாள்‌. அவற்றால்‌ அவள்‌ தோழியின்‌ ஒழுக்கத்தை அறிந்‌ 
தாள்‌ ; அறிந்து, தலைவி தன்னிடத்து அவளது ஒழுக்கத்தை 


56 கலித்தொகை வசனம்‌ 


மறையாதிருக்கும்படி மேய்யோடு போய்யும்‌ கலந்த சில 
வற்றைக்‌ கூறுகின்றாள்‌ : 

தடாகத்திலே பூத்த நீல மலரின்‌ நிறத்தை உண்ட 
கண்களையுடையவளே ! யான்‌ கூறும்‌ அவற்றை நின்‌ மனத்‌ 
தால்‌ ஆராய்ந்து பார்ப்பாயாக. தனக்குப்‌ பிறர்‌ இணை 
யில்லாத ஓருவன்‌ அழகாகக்‌ கட்டப்பட்ட (விரியாத) 
மலர்‌ மாலையைக்‌ குஞ்சியிடத்தே சூடியிருப்பான்‌. அவன்‌ 
வில்லுடையவனாய்‌ யானை முதலிய விலங்குகளின்‌ அடியைத்‌ 
தேடுபவன்போல்‌ எனக்கு முன்வருவான்‌. வந்து என்னை 
கோக்கித்தானுற்ற நோயைக்‌ குறிப்பால்‌ யான்‌ அறியும்படி. 
காட்டுவான்‌. ஆனால்‌ வாய்விட்டு யாதுங்கூறான்‌. இவ்‌ 
வாறு அவன்‌ பலநாளும்‌ வந்து போவான்‌. அவனிடத்து 
மிகுந்த பழக்கமில்லாத யான்‌, அதனைக்கண்டு அவன்‌ இவ்‌ 
வாறு வருந்துகின்றானே என்று நினைந்து இரவில்‌ நித்திரை 
பெறாது வருந்துவேன்‌. அவனும்‌ அங்கு நின்று தன்‌ குறை 
யாதென்று கூறுகின்றானில்லை. அவனை நோக்கி, “உனது 
வருத்தத்தைக்கண்டு யானும்‌ வருந்துகின்றேன்‌ ? என்று 
கூறுதல்‌ எனது பெண்‌ தன்மைக்கு ஏற்றதுமன்று. 


இவ்வாறு யான்‌ யாதும்‌ பேசாதிருத்தலைக்கண்டு, 
அவன்‌ ஆராய்ந்து பாராது இறந்து விடுதலும்‌ கூடும்‌ எனக்‌ 
கருதினேன்‌. இவ்வாறு நினைந்து வருந்தியமையால்‌ எனது 
தோள்கள்‌ மெலியும்படி வருந்தினேன்‌. அவ்வருத்தம்‌ 
காரணமாக யான்‌ துணியாத தொன்றைத்துணிந்து நாண 
மில்லாத தொன்றைச்‌ செய்தேன்‌. வாசங்கமழும்‌ நெற்றி 
யுடையவளே ! அதனைக்‌ கூறுகின்றேன்‌ கேட்பாயாக, 


இனைப்புனத்தில்‌ கூட்டமாகிய கிளிகள்‌ விழாமல்‌ நாம்‌ 
அவற்றை ஓட்டிப்‌ பாதுகாப்பேமன்றோ. அப்புனத்தின்‌ 
அயலே கட்டப்பட்டிருந்த ஊசலின்‌ மீது யான்‌ ஒரு தினம்‌ 
ஏறி ஆடினேன்‌. அப்பொழுது அவன்‌ அவ்விடத்தே வந்‌ 


குறிஞ்சிச்கலி 57 


தான்‌. யானும்‌, ஐயனே ! சிறிது நேரம்‌ இவ்வூசலை ஆட்டு 
வாயாக என்று கூறினேன்‌. அவனும்‌ அதற்கு உடன்‌ 
பட்டுத்‌, தையால்‌ ! “நீ கூறியது நன்று ?? என்று ஊசல்‌ 
ஆட்டா நின்றான்‌. அப்பொழுது யான்‌ கை நழுவி அவனது 
மார்பில்‌ விழுந்தேன்‌ என்று அவன்‌ நினைக்கும்படி. பொய்‌ 
யாக விழுந்தேன்‌. அதனை அவன்‌ உண்மையாகக்‌ கருதி அப்‌ 
பொழுதே விரைந்து என்னை எடுத்து அணைத்துக்கொண் 
டான்‌. யான்‌ மயக்கந்தெளிந்து எழுந்துணையும்‌ யான்‌ 
அவன்‌ மார்பிடத்தே இருப்பின்‌ பிறர்‌ அறிவார்‌ என்று 
அஞ்சினான்‌ அவன்‌. ££ விளங்கும்‌ ஆபரணமணிந்தவளே / 
நீ செல்வாயாக ?? என்று கூறிவிட்டு என்மீது ஒரு 
யார்வை யுடையவனாயிருந்தான்‌. அதனால்‌ யான்‌ அறிவு 
மயங்கியவள்போற்‌ கிடந்தேன்‌. இதுவே அங்கு நிகழ்ந்த 
தாகும்‌. 
2 

இரவுக்‌ குறிவந்து ஏகும்‌ தலைவனைத்‌ தோழி அணுகித்‌ 
தலைவியின்‌ வருத்தங்கூறி வரைவு கடாவினாள்‌. விரைவில்‌ 
வரைந்தேகுமாறு தலைவன்‌ உரைத்தமையைத்‌ தோழி 
தலைவியிடம்‌ கூறுகின்றாள்‌ : 

கங்கை நீரால்‌ ஈரமடைந்த சடையுடைய இறைவன்‌ 
இமயமலையிடத்திற்‌ பிறந்த மூங்கிலாகிய வில்லை வளைத்‌ 
தான்‌. அவன்‌ இறைவியோடு பொருந்தி உயர்ந்த கைலை 
மலையிலிருந்தான்‌. அப்போது அரக்கர்க்கு அரசனாகிய பத்‌ 
துத்‌ தலைகளையுடைய இராவணன்‌ அம்மலையை எடுத்தற்குக்‌ 
கைகளைக்‌ மே கொடுத்தான்‌. கங்கணங்கள்‌ அணியப்‌ 
பெற்ற விசாலித்த கைகளினால்‌ அம்மலையை எடுத்தல்‌ 
ஆற்றாது அவன்‌ வருந்தினான்‌. 

அவன்‌ வருந்தியதை ஒப்ப மதமுடைய ஆண்‌ யானை 
புலியின்‌ வடிவை மிகவும்‌ ஒப்பப்‌ பூத்த வேங்கை மரத்தைப்‌ 


5௦8 கலித்தொகை வசனம்‌ 


புலியெனக்‌ கறுவி அதன்‌ அடியை மருப்புகளாற்‌ குத்தும்‌. 
குத்தியபின்‌ தனது கொம்பை இழுக்கவாற்றாது, பெரிய 
மலை வெடிப்புகளில்‌ எதிரொலி எழும்படி கூச்சலிடும்‌. 
இவ்வியல்‌ பினதாகிய மலைகாட்டையுடைய ஐயனே ! யான்‌ 
கூறுவதைச்‌ சிறிது கேட்டருள்க. 


நின்‌ காதலி, நீரற்ற நிலத்தே வளர்ந்த பயிர்போல்‌, 
நின்‌ அருன்ப்பெறாொது அழகழிந்தாள்‌. வருதற்‌ கருமை 
யுடைய இடமென்று கருதாமலும்‌ பாம்பை அஞ்சாமலும்‌ 
நீர்‌ வந்தமையால்‌ விடியற்காலத்தே, மழை பெய்யப்பெற்ற 
நிலத்திற்‌ பயிர்போல்‌ அழகு பெற்றாள்‌. அவள்‌ பெற்ற 
அழகு இவளை விட்டு நீங்காமல்‌ நிலைபெற்று நிற்கும்படி. 
காக்கும்‌ ஓரு தன்மை உண்டாகிய அதனை எங்களுக்குக்‌ 
கூறுவாய்‌. 


கைப்பொருள்‌ இல்லாதவன்‌ இளமை போல நின்‌ 
அருளைப்‌ பெறாமல்‌ இவள்‌ அழகழிந்திருந்தாள்‌. இராக்‌ 
காலத்தில்‌ இருள்‌ என்று கருதாமலும்‌, வழியிடத்துள்ள 
இடையூறுகளை அஞ்சாமலும்‌ நீ வருதலும்‌, அவள்‌ அருள்‌ 
பெற்றவன்‌ செல்வம்‌ போல்‌, விடியற்காலத்தே அழகு. 
பெற்றுள்‌. அவ்வாறு பெற்ற அழகு பிறரால்‌ வந்த அழகு 
என்று பிறர்‌ புறஞ்சொல்லுவதாகிய ஓரு பொருள்‌ 
உண்டால்‌ அதனை எங்களுக்குக்‌ கூறுவாயாக. 


தருமநெறியிற்‌ செல்லாமல்‌ வறிதே முதுமை எய்திய: 
வன்‌ மறுமையிற்‌ கடைக்கும்‌ செல்வத்தை இழப்பான்‌, 
அதுபோல அவள்‌ நின்‌ அருளைப்‌ பெறாமல்‌ அழகழிந்திருக்‌ 
தாள்‌. மலச்சாரலிடத்துள்ள வழிகளிடத்துக்‌ கொலைத்‌ 
தொழிலிற்‌ குறைவில்லாத கானவர்‌ திரிவரென்று கருதாது 
நீ இவ்விடத்து வருதலினால்‌ தழுவுதலாகிய இன்பத்தைப்‌ 
பெற்றாள்‌. அதனால்‌ செல்வப்‌ பொலிவுடையவனது செல்‌ 
வம்போல்‌ விடியற்காலையில்‌, அழகு பெற்றாள்‌. அவ்வழ 


குறிஞ்சிக்கலி 59 


கைக்‌ கண்டு அயலவர்‌ கூறத்தக்க புறங்கூற்றுரையை 
மாற்றத்தக்க பொருளுண்டாகில்‌ அதனை எங்களுக்குக்‌ 
கூறுக, 


தோழி! யான்‌ இவ்வாறு மலைநாடனிடத்துக்‌ கூறி 
னேன்‌. அதனைக்‌ கேட்ட அவன்‌ “வேங்கை அலர்கின்ற 
காலத்தைப்‌ பார்த்துப்‌ பெருத்த இறையினையுடைய 
பணைத்த தோள்களை வரித்துக்கொண்டு செல்ல வருவேன்‌ ?? 
என்று கூறினான்‌, (வேங்கை மலர்‌ அலர்த்துங்காலம்‌ இனை 
கொய்யுங்‌ காலமாகும்‌.) 


ல்‌ 

தலைவன்‌ பேண்‌ கேட்டவிடத்து அவளின்‌ சுற்றத்‌ 
தினர்‌ மறுத்துக்கூறினர்‌. அஞ்ஞான்று தோழி தாய்க்கு அறத்‌ 
தோடு நின்றாள்‌. தாய்‌ தந்தைக்கும்‌ தமையன்மார்க்கும்‌ 
அறத்தோடு நின்றாள்‌. அதுகேட்ட அவர்கள்‌ பேண்கோடுக்க 
இயைந்தனர்‌. இந்நிகழ்ச்சியைத்‌ தோழி தலைவிக்குக்‌ கூறி 
னள்‌. விரைவில்‌ மன்றல்‌ முடியுமாறு தலைவியும்‌ 
'தோழியும்‌ வரையுறை தேய்வம்‌ உவப்பக்‌ குரவையாடினர்‌, 
அக்காலத்துத்‌: தலைவன்‌ மலை அருகில்‌ இருந்தமையைத்‌ 
தோழி தலைவிக்குக்‌ கூறுகின்றாள்‌ : 

அன்னையே / கேட்பாயாக ; ஒரு நாள்‌ என்‌ தோழி 
வேகமாக ஓடும்‌ அருவி நீரில்‌ என்னோடு உடன்‌ நின்று 
ஆடினாள்‌. அப்போது அவள்‌ கால்கள்‌ தள்ளாடி விழுந்‌ 
தாள்‌. அவள்‌ அச்சத்தினால்‌ தாமரை மலர்‌ போன்ற 
கண்களைப்‌ பொத்திக்கொண்டு நீரோட்டத்திற்‌ சென்றாள்‌. 
அப்போது சுரபுன்னை மலராற்‌ கட்டிய மாலை அணிந்த ஒரு 
வன்‌, அவ்வாசமிக்க தொடையல்‌ அசையும்படி நீரிற்குதித்‌ 
துப்‌ பூணினையுடைய இவள்‌ மார்பு தன்‌ மார்போடு பொருந்‌ 
தும்படி எடுத்தணைத்தான்‌. அணைத்துக்கரையை அடைந்து 
இவளைச்‌ செல்லும்படி விட்டான்‌. அவனுடைய அகன்ற 


60 கலித்தொகை வசனம்‌ 


மார்பை இவளுடைய எழுகின்ற முலைகள்‌ கூடினவென்‌ று: 
பிறர்‌ கூறுவர்‌. அதனால்‌ இவள்‌ நமக்கு மழையைப்‌. பெய்‌ 
வீக்கத்தக்க கற்பின்‌ பெருமை யுடையளாயினாள்‌. 


அப்பாற்றெரிகன்ற மலை நாட்டிடத்தே தனைப்‌ புனத்தி 
லீடப்பட்ட பரண்மீது அதிற்கட்டைகள்‌ எரியும்‌. வானி 
டத்தேதிரியும்‌ சந்திரன்‌ அப்புகையினால்‌ ஒளி மழுங்கி ௮ம்‌ 
மலைத்தலையிற்றங்கும்‌. அதனை அம்மலையில்‌ வைத்ததேன்‌ 
கூடு என்று நினைந்து அதனை அழித்தற்குக்‌ கானவர்‌: மூங்‌ 
கில்‌ ஏணி கட்டுவார்கள்‌. அம்மலையிடத்துள்ள காடகன்‌ ற. 
காட்டையுடையவனது புதல்வனே இவளைச்‌ சுனையினின்‌ 
அம்‌ எடுத்த அத்தோன்றலாவன்‌. 


சிறு குடிலிலுள்ளீரே ! சிறு குடிலிலுள்ளீரே ! இம்‌ 
மலையில்‌ வாழ்வார்‌ இவ்வாறு உதவி ஆற்றியவர்க்கு 
இவனைக்‌ கொடுக்க நினையாது தரும மல்லாதவழியிற்‌ செல்‌ 
கின்றனர்‌. இனி இவ்விடத்தில்‌ வள்ளி கிழங்கும்‌ வீழ்த்தா.து;. 
மலையிடத்திற்‌ றேனிக்கள்‌ தேன்கூடுகளையும்‌ வையா 5 
கொல்லையிற்றினைகளும்‌ கதிர்கள்‌ ஈனா. காந்தட்பூ நாறும்‌ 
இக்கரியமலையீடத்தே வாழும்‌ குறவரின்‌ இளையமகளிர்‌ 
வரையீடத்து வளரும்‌ மூங்கில்‌ போன்று அழகயதோளும்‌ 
பார்த்தவர்கள்‌ கண்களைத்‌ தன்னிடத்தே வாங்கிக்‌ கொள்‌ 
ளும்‌ அழகுமுடையர்‌. அவர்கள்‌ தமது கணவரைப்‌ பிழைத்‌ 
தொழுகாராய்‌ அவரே தெய்வமென்று வணங்கி எழுந்திருப்பர்‌. அதனால்‌ 
அவர்களின்‌ தந்தையர்‌ எய்யும்‌ கணைகள்‌ இலக்குத்தப்பாதன: 
வாகும்‌. 


தோழி! நின்‌ தந்தையும்‌ தமையன்மாரும்‌ விவாகத்தை 
மறுத்த விடத்து யான்‌ என்‌ அன்னைக்கு இவ்வாறு கூறி 
அறத்தொடு நின்றேன்‌. அவள்‌ அதனை நற்றாய்க்‌ கெடுத்‌. 
துக்‌ கூறினாள்‌. அவள்‌ நின்‌ தந்தையும்‌ தமையன்மாரும்‌. 
அறியும்படி எடுத்துரைத்தாள்‌. 


குறிஞ்சிக்கலி 61 


அதனைக்‌ கேட்ட அவர்கள்‌ சிறிது நேரம்‌ நெஞ்சு 
கொதித்துக்‌ கண்‌ சிவந்து தெரிந்த அம்புகளையும்‌ வில்லையும்‌ 
பார்த்தார்கள்‌ ; எழுந்து மனஞ்சுழன்றார்கள்‌ ; பின்பு இரு 
வரிடத்தும்‌ குற்றம்‌ இல்லை என்று கூறிச்‌ சினம்‌ ஆறித 
தலைசாய்த்திருந்தார்கள்‌. 

[அறத்தோடு நிற்றலாவது, அறத்துக்கு மாறுபடா 
வகை தலைவியின்‌ களவொழுக்கத்தைக்‌ குறிப்பால்‌ வெளிப்‌ 
படுத்துதல்‌. ] 

தெரிந்தெடுத்த ஆபரணங்களை அணிந்தவளே! நீ 
நின்‌ கணவனைச்‌ சேருமாறு இவ்வரையிலுறையும்‌ தெய்வம்‌ 
மகழ்ச்சி கூர ஆயத்தாரும்‌ யாமும்‌ மனம்‌ மகிழ்ந்து குரவை 
யாடுவேம்‌. அக்குரவைக்‌ கூத்துக்கு நீ பாடலைப்‌ பாடு 
வாயாக. 

அது கேட்ட தலைவி, நல்லாய்‌ ! “நம்மை வரைந்து 
கொள்ளும்‌ நல்லான்‌ நம்மிடத்தே வருவதற்கு நஞ்சுற்றத்‌ 
தினர்‌ என்ன நல்வினையைச்‌ செய்தார்கள்‌. 

புனத்தே நின்ற வேங்கைப்‌ பூவின்‌ தாது முற்றத்தின்‌ 
வெளியே உள்ள பாறைமேல்‌ உதிரும்‌. அப்பாறைமீது 
நாம்‌ இணையில்லாத கூட்டத்தைப்‌ பொருந்தினேம்‌. அக்‌ 
கூட்டத்தைக்‌ கனவிடத்தே காணின்‌ மெய்யாகிய கூட்‌ 
டத்தை விட்டு விடுவேமல்லவோ.?? 

அது கேட்ட தோழி, வானை முட்டும்‌ மலை நாட்டை 
யுடையவனும்‌ நீயும்‌ அக்கலியாணத்தே பண்டறியாதார்‌ 
போல நடப்பீரோ 2 பண்டறியாதீர்‌ போல நடக்கும்‌ நும்‌ 
பழைய உறவை யான்‌ கண்டறியாத்‌ தேன்‌ போல மிகவும்‌ 
மறைப்பேனோ £ 

மேகந்‌ தவழும்‌ மலை நாடனுடைய மணக்கோலங்‌ 
காணாமல்‌ கையால்‌ மறைக்கப்‌ பெறுகின்ற கண்களுங்‌ கண்‌ 
களென்று கூறப்படுமோ £ என்றாள்‌. 


62 கலித்தொகை வசனம்‌ 


அது கேட்ட தலைவீ நின்‌ கண்ணாலே யான்‌ மிகவும்‌ 
காண்பேனென்றாள்‌. 


அது கேட்ட தோழி நெய்தலிதழ்‌ போலும்‌ மையுண்ட 
கண்ணாகிய நின்‌ கண்கள்‌ மிக என்‌ கண்ணாவதாக என்றாள்‌ - 


இருவருங்‌ கூடுதற்கு ஏதுவாகிய முகூர்த்தம்‌ வைத்‌ 
தற்கு நேரத்தைக்‌ கணக்கிட்டுக்‌ கூறுவதிற்‌ பிழையாத 
சோதிடருடன்‌ மலைகாடன்‌ மலைச்சாரலிடத்தே வருகின்‌ 


ஜூன்‌. 


இனி கூங்கலையொக்கும்‌ உன்னுடைய மெத்தென்ற 
தோளிற்‌ பசலையும்‌ ஊரிற்‌ கூறும்‌ பழி வார்த்தையும்‌, 
பொய்யாகிய கனவிற்‌ கூட்டமும்‌ நீங்குவனவாக. 


4 

தோழியும்‌ தலைவியம்‌ தலைவனது மலையை வாழ்த்திப்‌ 
பாடுகின்றனர்‌. தோழி தலைவர்‌ அன்புடையர்‌ எனப்பாடூ 
கின்றாள்‌ தலைவி அதனை மறுத்து அவர்‌ அன்புடையரல்லர்‌ 
என்று பாடூகின்றாள்‌. இதனைத்‌ தலைவன்‌ மறைவிடத்தி 
னின்றும்‌ மேட்சின்றான்‌; கேட்ட தலைவன்‌ தலைவியை 
வரைந்து கோளள வருகின்றான்‌. அதனைத்தோழி தலைவிக்‌ 
குக்‌ கூறுகின்றாள்‌ : 

“ தோழியே ! நமது விருப்பத்துக்‌ குரியவற்றை யெல்‌ 
லாம்‌ பாடுவேம்‌ வா ” என்றாள்‌ தலைவி, “* அழகிய தினைப்‌ 
புனத்தில்‌, முகததிற்கேற்ற கண்ணும்‌ மகிழ்ச்சியைத தரும்‌ 
வார்த்தையுமுடைய நல்ல மகளிர்‌ நாணி இறைஞ்சும்‌ 
நிலைபோல முற்றிவிளைந்த தினைக்கதிர்கள்‌ வளைந்திருக்கும்‌, 
அக்கதிர்களைா உருவிச்‌ சந்தன உரல்களில்‌ இடுவேம்‌. 
மூத்து நிறைந்த யானைக்கொம்பு உலக்கையால்‌ இருவேமும்‌ 
குத்துவேம்‌. மருந்தில்லாத நோயைச்‌ செய்தவனுடைய 
பயன்‌ தருகின்ற மலையை வாழ்த்தி நம்‌ கருத்துக்கு வேண்‌ 


குறிஞ்சிக்கலி 63 


ூ.ய வற்றை யெல்லாம்‌ கூறிப்‌ பாடுவேம்‌'” என்று உடம்‌ 
பட்டாள்‌. 
தோழி :--அழகய நெற்றியையும்‌, அழகிய கூந்தலை 
யும்‌, மூங்கில்‌ போலும்‌ விசாலித்த மெல்லிய தோளையும்‌ 
பூமணம்‌ நாறும்‌ கன்னத்தையும்‌ உடையவளே ! மூங்கில்‌ 
ஒலிக்கின்ற வெடி.ப்புகளுடைய மலைமீது நீ இனி ஒன்றைப்‌ 
பாடு. பின்னர்‌ யானும்‌ ஒன்று பாடுவேன்‌. 
தலைவ :--கொடிச்சியர்‌ கையிரண்டையுங்‌ குவித்துத்‌ 
தங்குறைதர முருகனுறையும்‌ மலையைத்‌ தொழுவர்‌. 
தன்னை அடைந்தாருடைய வருத்தத்தைப்‌ போக்கும்‌ 
அவனது மலை: அவர்களது கைபோல உயர்ந்திருக்கும்‌. 
அம்மலையினிடத்தே பூங்கொத்துகள்‌ அசைகின்ற காந்தள்‌ 
மீது வைத்ததேன்‌ ஓழுகும்படி அது (காந்தள்‌ ) அசையா 
நிற்கும்‌. 
தான்‌ கூடின மகளிருடைய இயற்கை அழகு கெடின்‌ 
அம்மகளிரினும்‌ அவன்‌ வருத்த முறுவான்‌. கடுவன்‌ தனது 
களவொழுக்கத்தை விட்டுத்தான்‌ காதலித்த மந்தியை 
வரைந்து கொள்ளும்‌. இதனை அக்கடுவனிடத்தினின்‌ றுங்‌ 
கற்றவர்கள்‌ திரண்ட சுற்றத்தோடு சென்று மகட்‌ பேசுவர்‌ 
அது போல அவனது மலை, மெலலிய விரலுடைய மந்தி 
யைத்‌ தனக்குத்‌ தரவேண்டுமென்று தன்‌ குறையைச்‌ சொல்‌ 
லும்‌ தலைமையை உடையது. 
கொம்பு மறையும்படி முறுக்கவிழ்ந்த நெருங்கிய 
பூவுடைய தாழ்ந்த கொம்பின்‌ தளிர்போன்றது என்‌ மேனி, 
அது .அழகு பெறும்படி நமக்கு நோய்‌ செய்தவனுடைய 
பெறுதற்கரிய உச்சி மலைகளையுடைய பக்கவரைகளை இனி 
நாம்‌ பாடுவேம்‌. பாடுமிடத்து அவனது அன்பீல்லாமை 
யாகிய இன்னொன்றையும்‌ பாடுவேம்‌. 


தண்ணிய மலச்சாரலிடத்துத்‌ தாதை உண்ணும்‌ 
வண்டு அப்பூவைத்‌ துறக்கும்‌. பெண்டிருடைய நலத்தை 


64 கலித்தொகை வசனம்‌ 


நுகர்ந்து பின்‌ அவரைத்‌ துறக்கன்றவன்‌ மலையாயிருந்த 
போதும்‌ விண்ணைத்‌ தீண்டும்‌ அம்மலையிடத்தே தெய்வ 
மகளிர்‌ பந்தடித்த இணைப்புப்‌ போகத்‌ தண்ணிய தாழ்ந்த. 
அருவியிலே ஆடுவர்‌. 

தோழி தன்னைச்‌ சேர்ந்தாரிடத்து நின்று நீங்கேம்‌ 
என்றிருப்பானுடைய மலையிடத்தே, அழகிய யானை தான்‌ 
விரும்பிய பிடிக்கு முதற்‌ சூலினால்‌ ஏற்பட்ட வயாரோய்க்கு 
நெடிய இனைகளையுடைய கருப்பங்‌ கோலை முறிக்கும்‌. 

இவ்வாறு நாம்‌ அம்மலை நாடனைப்‌ பாடினோம்‌. 
அதனால்‌ அம்மலைக்குரியவன்‌ விருப்பத்தோடு கேட்டு மெய்‌ 
நிறைந்த உவகையனாய்‌ முயங்கி முடி வெய்தாத மெல்லிய 
முலையினையுடைய ஆகம்‌ அழகெய்தவும்‌, நீ தலைமை அடைய: 
வேண்டியும்‌ வரைவோடு புகுந்தான்‌. 


> 
தலைவியும்‌ தோழியும்‌ வள்ளைப்‌ பாட்டூப்‌ பாடினர்‌. 
அதனை மறைவில்‌ நின்றும்‌ கேட்ட தலைவன்‌ வரைவு 
வேண்டி வரத்‌ தமர்‌ வரைவடம்பட்டமையைத்‌ தோழி 
தலைவிக்குக்‌ கூறுகின்றாள்‌ : 
தோழி ! பாடுவேம்‌ வா. அசைகின்ற மூங்கிலின்‌ நெல்‌ 
லைப்‌ பாறை உரலில்‌ இடுவேம்‌. அதனை வலிய யானைத்‌ 
தந்த உலக்கையாற்‌ குற்றுவேம்‌. சேம்பின்‌ இலையாகிய 
சுளகாற்புடைத்துப்‌ பாடுவேம்‌. 
தோழி ! இடி, இடித்து நெருப்பை உமிழும்‌. எவ்வீடத்‌ 
தும்‌ மழை ஓலியோடு பெய்யும்‌. மழைக்கால்‌ இருட்டிலே 
மின்னல்‌ ஒளியில்‌ யானைகள்‌ பிடிகளுடன்‌ வந்து புன்‌ செய்‌ 
யாகிய இனையை மேயும்‌. யானைகள்‌ நடக்கின்ற ஓசையைக்‌ 
கேட்ட கானவன்‌ உயர்ந்த மலையிலே ஆசினிப்பலாமீது 
கட்டிய பரணில்‌ ஏறிக்‌ கடும்‌ விசையுடைய கவணிற்‌ கல்லை 
வைத்து எறிவான்‌. அக்கல்லு முறிந்தவரையிடத்து நின்ற 


குறிஞ்சிக்கலி 65: 


வேங்கையினது ஒள்ளிய பூக்களைச்‌ சிதறும்‌. ஆசினிப்பலாக்‌- 


களின்‌ பழங்களை உதிர்க்கும்‌ ; தேன்‌ கூடுகளைத்துளைக்கும்‌ ; 
மாம்பூக்களைச்‌ சிதறும்‌ ; குலையீன்ற வாழையின்‌ மடலைக்‌ 
கிழிக்கும்‌; பலாப்பழத்தினுள்‌ தங்கும்‌. இவ்வியல்புடைய 
மலை நாட்டுக்குரியவனைப்‌ பாடுவேமாக. 


தலைவி தோழி ! வாழ்க. தான்‌ செய்த சத்தியத்தைப்‌ 


பாதுகாவாது பொய்த்தவனுடைய மலையாயினும்‌ அதுமழை, 


பெய்தலால்‌ வீழ்ந்து விளங்கும்‌ அருவியையுடையது. 


தோழி :--அவ்வாறு கூறா தொழி. அவன்‌ தன்‌ சத்தியத்‌: 


திற்‌ பொய்ப்பானோ 2 தான்‌ சத்தியங்‌ கூறிய மகளிரைப்‌ 
பாதுகாவாது விடுவனோ £ நீ அஞ்சாதொழி. மலை அகன்ற 
நல்ல நாட்டையுடையவன்‌ கூறிய மெய்யிலே பொய்‌ 
தோன்றுமாயின்‌ திங்களிடத்தே தீ தோன்றிய தன்மைத்து. 


தலைவி :--என்‌ முன்‌ கையில்‌ வளை கழலுமாறு என்னி: 
உத்து வாராதவன்‌ மலையாயிருந்தும்‌ இளமழை உலாவா 
நிற்கும்‌; அது ஒரு காலத்து உலாவுதலன்றி நாள்தோறும்‌ 
உலாவா நிற்கும்‌. 

தோழி :--நீ அங்ஙனம்‌ கூறா தொழி. உன்னிடத்து 
வாராது ஆற்றியிருப்பானோ. இருத்தல்‌ மாத்திரமல்லாமல்‌ 
அம்மலை நாடனுடைய அருளிடத்தே இத்தன்மையவாகிய: 
கொடியவை தோன்றுவனவாயின்‌ நிழலையுடைய குளத்துள்‌- 
நீரின்‌ நின்ற குவளை வெந்ததன்மைத்து. 

தலைவி :--என்‌ மேனியைச்‌ சேர்ந்து துறந்தவனுடைய. 
மலையாயிருந்தும்‌ அது கழுவாத நீலமணிபோலத்‌ தோன்‌ 
அம்‌. 

தோழி :—நீ அங்ஙனம்‌ கூறா தொழி. அவன்‌ நம்மைக்‌ கை 
விடுவானல்லன்‌. அவனோடு கொண்ட உறவின்கண்ணே: 


இத்தன்மையவாகிய கொடியவை தோன்றுவனவாயின்‌: 


‘66 கலித்தொகை வசனம்‌ 


ஆதாயத்திற்றிரியும்‌ ஞாயிற்றுள்ளே இருள்‌ தோன்றிய 
தன்மைத்து. 

தோழி :—சம்‌ வள்ளைப்‌ பாட்டிடத்தே நாம்‌ பொருந்திப்‌ 
பாட ஈம்மென்றோட்கு உரிமையுடையவனும்‌, மறைந்து 
நின்று கேட்டு அருள்‌ செய்யவேண்டி வந்தான்‌. 


உன்‌ தந்தை வாசமிக்க வேங்கையின்‌ 8ழ்‌ இருந்து ௮ம்‌ 
மலை இழவோ னுக்கு மணஞ்‌ செய்தலை விரும்பிக்‌ கூறினான்‌. 
அதலால்‌ ஈமக்கு நன்றாய்‌ உண்டாகா நின்றது. 'இனி நீ 
வருநீதாதொழி 
6 


தலைவி தலைவனின்‌ அருள்‌ தோன்றப்‌ பாடினாள்‌. 
அதனை மறைவில்‌ நின்று கேட்ட தலைவன்‌ அவளின்‌ 
பறத்தே அடைய அவள்‌ ஆற்றாமை தணியப்பேற்றாள்‌, பின்‌ 
ஒரு முறை அவள்‌ ௮வ்வாற ie அவன்‌ வாராமை 
கண்டூ கலங்கித்‌ தன்‌ கேஞ்சுக்குக்‌ கூறுகின்றாள்‌ : 


தோழி :--முறம்போலும்‌ செவியுடைய யானை வீர 
முடைய பெரிய புலியின்‌ பழைய பகையைக்‌ கெடுக்கும்‌ ; 
தனக்கு முன்னால்‌ கிடக்கும்‌ இலைகளைத்தின்று அருவி 
கீரைப்பருகும்‌. பின்பு அவ்வருவிநீரின்‌ ஓசையில்‌ அரங்கும்‌. 
இவ்வகையான சோலையுடைய மலை நாடன்‌ நாம்‌ வருந்த. 
நம்மை மறந்திருந்தான்‌. இனி அவன்‌ மறந்திருப்பானாக, 
இகுளயே! அவன்‌ நமக்குச்‌ சிறந்தவனாதலை மறுபடியும்‌ 
அ௮றிச்தேம்‌. யானைத்தந்த அஉலக்கையினால்‌ மூங்கில்‌ 
நெல்லைக்‌ குற்றவருவாயாக, நரம்‌ அவன்‌ செய்த கொடுமை 
கள வள்ளைப்பாட்டாகப்‌ பாடுவேம்‌. 


இவ்வாறு தலைவனது அன்பின்மையைத்‌ தோழிதான்‌ 
அவனது அன்பு தோன்றக்‌ கூறக்கருதி, ஏடீ! நீ கூறிய 
வாறன்றி அவன்‌ திறத்தை நாம்‌ வள்ளைப்‌ பாட்டாகப்‌ 
பாடுவேமாக என்றாள்‌. 


குறிஞ்சிக்கலி 67: 


தோழி: -தோழி வாழ்க. நம்மை அருளாத கொடு 
மைக்கு நாணா திருக்தின்றவனுடைய நாட்டின்‌ மலையா 
யிருநீதும்‌ பக்கமலையிலே ஒள்ளிய நிறமுடைய அருவி ஓடா 
நின்றது. இதற்குக்‌ காரணத்தை நம்மனத்தால்‌ ஆராய்‌: 
வேம்‌, வா. 

தலைவி :-—ஒரு பக்கஞ்சாயாத நா நிற்கும்‌ துலாக்கோல்‌ 
போல அறிந்து அறத்தையே விரும்பும்‌ நெஞ்சுடையவன்‌ 
தன்னால்‌ நுகரப்பட்டார்‌ நெஞ்சை அறியும்படி. விடுவனோ? ' 

தோழி :--ஈமக்கு அருளி இல்லறப்பயனை ஆளாமல்‌ 
பயன்‌ இன்மையை ஆளுகின்‌ றவன்‌ நாட்டு மலையாயிருந்தும்‌, 
தண்ணிய நறிய கோங்கு பூத்தபக்க மலையெல்லாம்‌ பொன்‌ 
னாபரணமணிந்த யானைகள்‌ போன்று பொலிந்து தோன்‌ 
றும்‌ இதற்குக்‌ காரணம்‌ யாது 2 

தலைவீ:--தன்‌ கொடையை விரும்பி வந்தோர்க்குத்‌ 
தேரைக்‌ கொடுக்கும்‌ கொடையை யுடையவன்‌, நம்மாட்டுத்‌ 
தன்‌ மலையின்‌ நீரினும்‌ மென்மையுடையவன்‌ ஆதலால்‌ வரை 
யாமல்‌ நமக்கு மிகுகின்ற நோய்‌ நம்மைப்‌ பொருந்த வீடு 
வனோ? விடான்‌. 

தோழி :--பூண்‌ நெகிழ்ந்து விழும்படி நம்மை வருத்த 
முறுத்தினோன்‌ குன்றாயீருந்தும்‌, பக்க மலைகளின்‌ மேலே 
வைத்த தேன்கூடு முகிலில்‌ மறைகின்ற சந்திரனைப்போலத்‌ 
தோன்றா நிற்கும்‌. இதற்குக்‌ காரணம்‌ யாது? 

(இதைக்‌ கேட்டுப்‌ பொறாத.) தலைவி ; ஏடி / ஓயாமல்‌ 
அவன்‌ கொடுமையைக்‌ கூறா தொழி. என்‌ நெஞ்சைத்‌ தன்‌ 
அன்பாற்‌ பிணித்தவன்‌ பிறர்‌ அஞ்சும்‌ கொடுந்‌ தொழிற்கு. 
அஞ்சாத அறன்‌ இல்லாதவனல்லன்‌. 

இவ்வாறு நாங்கள்‌ பாட இனிய மார்புடையவன்‌- 
மறைந்து நின்று கேட்டான்‌. தாழ்ந்த இருண்ட கூந்த 
லுடைய எனது தோழியைக்‌ கை கவித்து எனது முதுகுப்‌. 


68 கலித்தொகை வசனம்‌ 


பக்கஞ்‌ சார்ந்து தடவினான்‌. அதனால்‌ எனது ஆபரணங்‌ 
கனை அணிந்த மேனியின்‌ பசப்பு ஞாயிறுமுன்‌ நின்ற பனி 
போற்‌ கெட்டது என்று பாடினேம்‌. அவன்‌ பீரிந்த வழி 
மேனியிற்‌ பசப்பு மாயாமல்‌ நின்றது. இவ்வாறு தலைவி 
தனது நெஞ்சொடு கூறினாள்‌. 


7 

வரைவு நீடித்த விடத்துத்‌ தலைவி ஆற்றாளாயினாள்‌, 
தானும்‌ தலைவியும்‌ வள்ளைப்‌ பாடலுள்‌ முருகனைப்‌ பாடுதல்‌ 
போலத்தலைவனைப்‌ பாடூதலைக்‌ கேட்ட அவள்‌ (தலைவி) 
ஆற்றியிருந்தாள்‌ என்று தோழி தன்னுள்ளே கூறுவாள்‌ 
போலத்‌ மறைவில்‌ நின்ற தலைவஷைகுக்‌ கூறுகின்றாள்‌ : 

தையலாய்‌/ நாம்‌ இருவேமும்‌ ஐவன நெல்லைப்‌ பாறை 
உரலிற்‌ சொரிவேம்‌ ; புலியைக்‌ கொன்ற யானையின்‌ கொம்‌ 
பாலும்‌, வண்டு ஓலித்துத்‌ தாதை அளையும்‌ சந்தன மரத்தி 
னாலும்‌ செய்த உலக்கைகளாற்‌ குற்றுவேம்‌. குற்று 
மிடத்து முருகனைப்‌ புகழ்வதுபோல, மழைபொழிதலின்‌ 
மிகுந்த பயன்‌ தருகின்ற மலை நாடனைப்‌ பாடுவேம்‌. 

மலைநாடன்‌ மீது ஒருருவர்‌ பகை என்று கூறின கூற்று 
வன்‌ வரினும்‌ கெடுதலை அடையான்‌ ; தன்னை உறவுகொண் 
டார்க்குத்‌ தோற்றலை நாணான்‌. அம்மலையிடத்துள்ள 
தும்பீ மகளிர்‌ கையிலிடும்‌ “ நீலக்‌ கடைச்‌ செறி '” போலக்‌ 
காந்தளின்‌ முகை மீது இருந்து (அது) அலருங்காலத்தைப்‌ 
பார்க்கும்‌. 

தெறிந்தெடுத்த ஆபரணங்களை யுடையாய்‌ / வருடை 
மானின்‌ குட்டிகள்‌ பாறையிடத்துள்ள குரங்கைப்‌ பார்த்து 
வெருளும்‌. அம்மலை நாட்டவன்‌ புகழ்‌ விளங்க நீ ஒன்று 
பாடுவாயாக. 

தலைவி அவர்‌ பிறரது பெருமைகளைப்‌ பொருதிருப்ப 
ரென்று பலர்‌ கூறினும்‌ அவர்‌ பிறர்‌ குற்றங்‌ கூறுதல்‌ 


குறிஞ்சிக்கவி 69 


அறியார்‌. அவரது குன்றிடத்தே புள்ளிமானின்‌ செவி 
போல மூங்கில்‌ முளையின து கண்ணைப்‌ பொதிந்த பாளை 
கழன்றுவிழும்‌ பண்பினையுடையது. 

தோழி :—பிடியோடு கூடி நிற்கும்‌ யானை வகு என்னும்‌ 
புல்லின்‌ தழையை விரும்பியுண்ணும்‌. அவ்வியானை நடத்‌ 
தல்‌ இரண்டு கொம்புள்ள வரை நடத்தலை ஓக்கும்‌. 
மணம்‌ நாறும்‌ கூந்தலையுடையாய்‌ ! இம்மலைநாடனை 
அன்புடையன்‌ என்று பாடினாய்‌ இனி அவன்‌ அன்பில்லாத 
வன்‌ என்று பாடுவாயாக. 

தலைவி :— வறுமையினால்‌ தம்மிடத்தில்‌ பொருளின்‌ 
மையைச்‌ சொன்னார்க்கு அப்பொருளை அவர்க்குக்‌ கொடுத்த 
லாற்றாத அவர்‌ தன்‌ உடம்பைத்‌ துறக்கும்‌ இயல்புடையர்‌ 
அவர்‌ மலையிடத்துப்‌ புலியின அடியை ஓத்த வாளையின்‌ 
வளைந்த காய்‌ குலைகடோறும்‌ தூங்கும்‌. 

இவ்வாறு யானும்‌ தலைவியும்‌ கூடித்‌ தலைவன்‌, 
திறத்தையும்‌ முருகன்‌ திறத்தையும்‌ பாடினேமாக, என்னு 
டைய தோழிக்கு, அசைகின்‌ ற மூங்கலையுடைய மலை நாட்ட 
வன்‌ அருள்‌ செய்தாற்‌ போல்‌ தோள்கள்‌ அழகு பெற்றன. 

8 

வரையாது வந்தோழுகுகின்ற தலைவனிடத்துத்‌ தோழி. 
தலைவியது கற்புமிகுதியும்‌ இவ்வோழுக்கம்‌ அலராகின்றமை 
யும்‌ அவளது ஆற்றாமையும்‌ கூறிவரைவு கடாவுகிறாள்‌ : 

எதிர்‌ எதிரே பெரிய மலைகள்‌ ஓங்கி நிற்கும்‌. அவை 
களில்‌ உதய வெய்யில்‌ படுகின்ற அகன்ற சாரலிடத்து ௮௬ 
விகள்‌ ஆரவாரத்துடன்‌ ஓடும்‌. அருவிகளின்‌ தண்ணிய 
நீர்‌ மேளம்‌ போன்ற தாள்‌ உடைய வேங்கையின்‌ கொம்பர்‌ 
களில்‌ விழுதலால்‌ பூங்கொத்துகள்‌ அலர்ந்து நெருப்புப்‌ 
போல்‌ தோன்றும்‌. அத்தோற்றம்‌, புகர்‌ மத்தகமுடைய 
அழயெ யானைகள்‌ பூவோடு கூடிய நீரை மேலே சொரிய 
முறுக்கவிழ்ந்த தாமரைமலரின்‌ அழகிய அல்லியிலேவிரும்பி 


70 கலித்தொகை வசனம்‌ 


யிருக்கும்‌ இலக்குமியின்‌ தோற்றம்‌ போன்றது. இவ்வாறு 
அழகிய வெற்பையுடையவனே ! என்னுடைய தோழி, 
தனது வருத்தம்‌ மிகாநிற்கவும்‌ நீ செய்த அருள்‌ இல்லாமை 
யை எனக்கும்‌ மறைத்தாள்‌. அவள்‌ அவ்வாறு மறைத்ததற்‌ 
குக காரணம்‌ அவ்வருளின்மையைக்‌ கேட்டு யான்‌ நின்னைப்‌ 
பிறர்‌ முன்னே பழி கூறுதலைத்தான்‌ நாணினமையினா 
லாகும்‌. 

எனது தோழி, காம நோய்‌ மிகுந்த விடத்தும்‌ நி 
செய்த அருளின்மையைச்‌ சேரியிலுள்ளார்‌ தானும்‌ அறி 
யாதபடி மறைத்தாள்‌. அவள்‌ அங்ஙனம்‌ மறைத்தது அவ்‌ 
வருளின்மையைக்‌ கேட்டு நீ நிலையான தன்மை உடையை 
யல்லை என்று யான்‌ பிறர்க்குக்‌ கூறுதலை நாணினமையினா 
லாகும்‌. 

எனறு தோழி காம நோய்‌ வருத்துகையினாலே வருந்தி 
யும்‌ நீ செய்த அருளின்மையை ஆயத்தாருக்கும்‌ மறைத்‌ 
தாள்‌. அவள்‌ இங்ஙனம்‌ மறைத்தது அவ்வருளின்மையைக்‌ 
கேட்டு மாயத்தில்வல்ல நினது பண்பில்லாமையைப்‌ பிறர்‌ 
கூறுதலைத்தான்‌ நாணினமையீனாலாகும்‌. 

நினது திமையால்‌ உண்டாகிய அருந்துயரத்தை, அத்‌ 
தன்மைத்தாகிய அரிய நற்குணத்தினானே பிறர்‌ அறியாத 
படி. நின்னக்காத்தான்‌ அவ்வாறு காத்தவளுடைய பெரிய 
அயரைத்தர்க்கும்‌ மருந்தாகப்‌, பெரும்‌ ! நாம்‌ விரைந்து 
செல்வேம்‌. 

வ 

தலைவி வரைவ தாமதித்தமையின்‌ ஆற்றாளாயினாள்‌. 
அப்போது தோழிதான்‌ தலைவனை நேருங்கி வரைக்‌ சேகுமாறு 
கூறினதும்‌, தலைவன்‌ வரைந்து கோள்வதற்குச்‌ செய்யும்‌. 
எறபாடகளினால்‌ வருகை தாமதீத்தமையும்‌, சுற்றத்தினர்‌ 
வரைவினை ஏற்றக்‌ கோண்டமையுமாகியவற்றைக்‌ கூறித்‌ 
தலைவியை ஆற்றுவிக்கின்றாள்‌. 


குறிஞ்சிக்கலி 71 


மூங்கில்‌ நெருங்கி வளர்கின்ற மாணிக்கப்பாறை விடி 
யற்காலத்தே ஞாயிற்றின்‌ ஒளியைக்‌ கெடுக்கும்‌. அப்பா 
றையின்‌ மீதுள்ள சுனையிடத்து அழகு பெற்று வளர்ந்த 
காந்தளின்‌ பூங்கொத்துக்‌ கிடக்கும்‌. அப்பூங்கொத்துக்‌ 
களைத்‌ தலையில்‌ இரத்தினமுடைய பாம்புகள்‌ நீர்‌ 
குடிக்கன்‌ றனவென்று கருதிய இடியேறு மலையைக்‌ கீழ்‌ 
மேலாக்குதல்‌ போலச்‌ செறிந்த மழையில்‌ இடி இடிக்கும்‌. 
அவ்விடி பூக்களுடைய மலைச்சாரலில்‌ ஒலிக்கும்‌. அதனால்‌ 
சிறு குடியிலுள்ளார்‌ விரைந்து துயிலெழுவர்‌, இவ்வாறான 
மிக உயர்ந்த கொடுமுடியையுடைய மலைநாடனே ! 

முயங்குகின்‌ ற கூட்டத்தினைப்‌ பெறாமல்‌ வருந்தின என்‌ 
தோழியின்‌ பல இதழுடைய மலர்‌ போன்ற கண்கள்‌ பசக்‌ 
கும்படி நீ கெடுத்தாய்‌. காற்றடிக்கவும்‌ அசையாமல்‌ ஓலிக்‌ 
கின்ற அருவிகளையுடைய நின்‌ மலைச்சுனையிடத்து நிற்கும்‌ 
மலரை ஓத்தன இவள்‌ கண்கள்‌, என்னும்‌ பொறாமையி 
னாலோ நீ இவ்வாறன்பில்லாமல்‌ இருப்பது. 


உயிர்‌ போம்‌ பருவம்‌ என்று கூறும்படி. கலங்குதற்கு 
ஏதுவாகிய காம நோயைக்‌ கடக்கும்படி பெருத்த என்‌ 
தோழியின்‌ தோள்களை அழகு கெடும்படி கெடுத்தாய்‌. 
அவ்வாறு நீ கெடுத்தது, புகர்‌ முகமுடைய களிற்றோடு 
புலி பொருது பகைத்துத்‌ திரியும்‌ நின்னுடைய அகன்ற 
மலையில்‌ மூங்கிலை ஓக்கும்‌ அவள்‌ தோள்கள்‌ என்னும்‌ 
பொரறுமையினாலோ ? அது காரணமாக அருளில்லை ஆயி 
னையோ ? 

நடுயாமத்துக்‌ துயில்‌ கொள்ளுதலிலளாய்‌ மனந்தடு 
மாறும்‌ என்‌ தோழியுடைய விருப்பம்‌ பொருந்திய நல்ல 
அழகு வாடும்படி. நீ கெடுத்தாய்‌. அவ்வாறு நீ செய்தற்‌ 
குக்‌ காரணம்‌ ஞாயிற்றைத்‌ தீண்டும்படி நீண்ட மலையின்‌ 
முழைஞ்சுகளுடைய சாரலில்‌ வண்டுகள்‌ ஒலிக்கின்ற எரி 
போலும்‌ வேங்கையினது பூங்கொத்தை ஓக்கும்‌ அவள்‌ 

கு. ்‌ 


72 கலித்தொகை வசனம்‌ 


அழகு என்னும்‌ பொறாமையினாலோ ? அது காரணமாக 
அருளில்லை ஆயினையோ £ 


இவ்வாறு அவன்‌ பொல்லாங்குகள்‌ பலவற்றையுஞ்‌ 
சொல்லியான்‌ கழறினேன்‌, அவர்‌ என்‌ கூற்றினை மெய்‌ 
யென்று தெளிந்தார்‌ ; களவொழுக்கத்தின்கண்‌ அவர்‌ 
நெருங்கி வருகின்ற உறவு வரைவு முயற்சியால்‌ நீடியது. 
பிறை ஒத்த நுதலினையுடையாய்‌ ! இக்களவொழுக்கத்தில்‌ 
வேட்கை நீங்கி நாம்‌ அவரைப்‌ பேணி அவரிடத்தே தங்‌ 
குதலை அவர்‌ விரும்பினார்‌. அவர்‌ அவ்வாறு விரும்பி 
வரையும்‌ நாளில்‌ நஞ்சுற்றத்தாரும்‌ அவருக்கே நின்னைக்‌ 
கொடுப்பதாக உடம்பட்டனர்‌. இதுவே ஈமக்குண்டாகிய 
நன்மையாகும்‌. 


10 

இரவக்குறியிடத்தே வந்த தலைவன்‌ அல்ல குறிப்பட்டூத்‌ 
தலைவியை எதிர்ப்படமுடியாமையில்‌ மீண்டான்‌. தலைவி, 
அதனைத்‌ தன்‌ பிழையேனக்‌ கருதித்‌ தலைவன்‌ வருந்துவான்‌ 
எனக்கவன்று ஆற்றாளாயினாள்‌. அப்போது தோழி தலைவனை 
அது தோழியின்‌ பிழை என்று கூறி, ஆற்று என்கின்றாள்‌. 

தும்பி அழகிய சிறகினையும்‌ நீலமணி போன்ற நிறத்‌ 
தனையும்‌ உடையது. அது தான்‌ நுகர்கின்ற பூ தன்னை 
யின்றித்‌ தனித்திருக்கத்‌ தான்‌ விரும்பிய பூவின்மேற்‌ 
செல்லும்‌. பெருகி வாயிடத்தே வீழ்கின்ற மதமும்‌ 
வெள்ளியமருப்புமுடைய யானைத்தலைவனோடு அழகிய வரி 
யுடைய புலி வந்து போர்‌ செய்யும்‌. 


(முன்கூறிய) தும்பி அழகிய பூங்கொம்பென்‌.று கருதி 
வலிய புலியைச்‌ சூழும்‌ ; வேங்கைச்சினை என்று கருதிப்‌ 
புள்ளியுடைய யானையின்‌ புகர்‌ முகத்தை அணுகும்‌ ; வலி 
மிகுந்த கோபத்தாலே :வாட்போரைச்‌ செய்யத்தொடங்‌ 
கிய மன்னரை நட்பாக்கும்‌ உபாயத்தை ஆராய்ந்து நட்‌ 


குறிஞ்சிக்கலி 73 


பாக்குஞ்‌ சந்து செய்வாரைப்‌ போலப்‌ பலகாலும்‌ திரியும்‌. 
அருவிபாயும்‌ இவ்வியல்பின மலைகளை யுடையவனே ! 


“யான்‌ பகற்குறியை விலக்கி இரவுக்குறியில்‌ வருக 
வென்றேன்‌. யான்‌ அவனைக்‌ கூடுதல்‌ விருப்பால்‌ அவன்‌ 
செய்யும்‌ ஓசையை எதிர்‌ பார்த்திருந்தேன்‌. ரொச்சிப்‌ பூ 
விழுதலும்‌ அதனை அவன்‌ செய்த குறி என்று எண்ணி 
அவரைக்‌ காணாது வந்தேன்‌. அதனால்‌ அவர்‌ இரவுக்‌ குறி 
பிழைத்தார்‌. இடி இடிக்கின்ற நடு இராப்பொழுதிலும்‌ 
அவர்‌ கூட்டம்‌ பெறுராய்ப்‌ பகற்பொழுதையும்‌ யான்‌ 
மாற்றினேன்‌?” என என்தலைவி கூறிவருந்துவாள்‌. 


தமது நிலைமை உயர்தற்குக்‌ காரணமான கடவுளுக்குத்‌ 
(தமது) வரைவுமுடியின்‌ செய்யும்‌ பரவுக்கடன்களை 
நினைந்து வந்தார்‌. குறிபெறாமையின்‌ அவர்‌, அதனை 
நினைந்து வருந்துவர்‌. அவர்‌ நம்மை அருள்‌ செய்தற்‌ 
பொருட்டு அரிய வழிந௩டந்து வந்து நம்மை எய்தப்‌ பெரு 
ராய்ப்‌ * பகற்குறியும்‌ பெறாமல்‌ வருந்தினனே ? எனப்‌ பல 
வார்த்தை கூறாறிற்பர்‌, 

மழை தன்னைப்‌ (வானம்பாடியைப்‌ ) பாதுகாக்கவேண்டு 
மென்னும்‌ வேட்கையால்‌ வானம்பாடி வானத்தைப்பாடும்‌. 
அவன்‌ அளிக்கின்ற அளியை விரும்புதலான அவர்‌ மேல்‌ 
நிறைவுற்ற அன்பீனையுடையேனாய்‌ நிற்பேன்‌. அவர்‌ இர 
வுக்‌ குறியையும்‌ பகற்‌ குறியையும்‌ பெறாது வருந்துவார்‌. 
ஆபரணங்களை அணிந்தவளே ! என்னிடத்துண்டான 
பழியை அவர்‌ உனக்குச்‌ சொல்லா நிற்பர்‌. 


இவளிடத்து நீர்‌ கொண்ட உறவு இவளை மிகத்‌ 
துன்புறுத்தலால்‌ அதனைக்கண்டு யான்‌ துயில்‌ கொள்‌ 
ளேன்‌. நின்‌ மலையின்‌ பக்கமலை, கூறியவற்றை எதிர்‌ 
ஒலிப்பது போல, நீ கூறுகன்றவற்றையே கூறும்‌, இலங்கு 
கின்ற வளையணிந்த இவளுடைய நோயை இவள்‌ ஆற்றும்‌ 


74 கலித்தொகை வசனம்‌ 


படி, * இது தோழியின்‌ பீழை” யென்று ஒரு பொய்ம்மொழி: 
கூறியாயினும்‌ வெல்வாய்‌. நீ உரைத்ததே இவட்கு உரை 
யாம்‌. 


11 

தலைவனது குறையைத்‌ தீர்க்க நேர்ந்த தோழி அவனகி 
தன்மையும்‌, அவன்‌ தனக்குக்‌ கூறுவனவும்‌, அக்கூற்றுத்‌ 
தன்னாற்‌ போறுக்க வோண்ணாத வாறும்‌ அவன்‌ கருத்தும்‌: 
தலைவியிடங்‌ கூறுகின்றாள்‌ ₹ 

விளங்குகன்ற ஆபரணங்களையுடையவளே ! ஒரு 
தலைவனாவான்‌ என்னிடம்‌ ஒரு காரியத்தை இரந்து நிற்பான்‌ 
போலத்‌, தான்‌ பிறரால்‌ இகழப்பட்டு எளியராந்‌ தன்மை 
தோன்றவும்‌ சில மொழிகளைக்‌ கூறுவான்‌ ; அங்ஙனம்‌ 
குறையீரந்து நிற்பினும்‌ அவன்‌ உலகத்தை எல்லாம்‌ பாது 
காப்பான்‌ போலே இருப்பதொரு வலியுமூடையன்‌. மெய்ப்‌ 
பொருள்‌ கூறும்‌ நூல்களைக்‌ கற்று வல்லவர்களை வழிபட்டு 
நின்று அப்பொருளை அறிந்தான்போலே நன்மக்களைக்‌ கண்‌ 
டாற்றோன்றும்‌ மன அடக்கமுமுடையன்‌. வறியோர்‌ 
வறுமையைக்‌ கொடையினாற்‌ போக்கவல்லான்போலே 
இருப்பதொரு வலியுமுடையன்‌. அவன்‌ தனக்குரிய ஆளுந்‌ 
தன்மையைக்‌ கைவிட்டு என்னை நோக்கிக்‌ கூறும்‌ பல காரி 
யங்களும்‌ பெருமையடையும்‌ சொல்லைக்‌ கேட்பாயாக. ஈறி 
யநுதலினையுடையாய்‌! அவன்‌ நின்னையின்றி உயிர்‌ 
வாழேன்‌ என்று கூறுகின்றான்‌. இங்ஙனம்‌ இறந்துபடும்‌ 
தன்மையையுடையவன்‌ கூற்றை யாரும்‌ நம்பமாட்டார்‌: 
அவ்வாறாயின்‌ நின்‌ நிலைமைக்கண்‌ யான்‌ அடையும்‌ வருத்‌ 
தம்‌ பீறர்க்கும்‌ உண்டோ 2 இல்லையன்றே ! 

அவன்‌, “யான்‌ வருந்துவல்‌ நீ யறியாயோ ? என்று 
கூறிநிற்பான்‌. அவ்வாறாயின்‌, தமக்கு உயிர்‌ போலச்‌ சிறந்த 
தோழியரோடு உசாவித்‌ துணியாமல்‌ தமியராயிருந்து 


குறிஞ்சிக்கலி 75 


துணிதல்‌ மகளிர்க்கு அறிதாயிருக்கும்‌. இந்நிலைமையில்‌ 
அவன்‌ வலையிலே அகப்பட்டார்‌ எம்போற்‌ சிலர்‌ அவனுக்கு 
அளிக்கத்‌ தக்காராயிருப்பரோ? அளியாதிருப்பரன்றோ 
(தலைமகள்‌ கூற்று). 

தோழி :--அவன்‌ நீ அருளா தொழியின்‌ யான்‌ உயிர்‌ 
வாழேன்‌ என்பான்‌. அவ்வாறாயின்‌ அவர்‌ குடிப்பிறந்தா 
ருள்‌ பேதையாயிருப்பரென்று நன்மக்கள்‌ அவரைச்‌ சிறப்‌ 
பித்துச்‌ சொல்வர்‌. அது நினக்குப்‌ பழியாயிருக்கும்‌ இந்‌ 
நிலைமைக்குச்‌ செய்யலாவதோர்‌ காரியத்தை ஆராயுங்கால்‌ 
ஒன்றையும்‌ நினைக்க மாட்டாதவளாய்‌ வருந்துகின்றேன்‌. 
நறிய நுதலினையுடையாய்‌ / இந்‌ நிலைமையை நம்முள்ளே 
ஆராய்ந்து பார்ப்பேம்‌. 

நம்மை நாணம்‌ வருத்துகின்றது. அவன்‌ இறந்து படும்‌ 
நிலைமையில்‌ இருப்பதால்‌ அவனைப்‌ போகும்படி. செய்தல்‌ 
தகாது. இறந்து படுகின்றவனைக்‌ காப்பாற்றினாள்‌ என்று 
நன்மக்களாற்‌ புகழ்ந்து கூறப்படுதல்‌ பெண்‌ தன்மையு 
மன்றாய்‌ நின்றது. இவ்வாறாகவும்‌ அவன்‌ நின்னைத்தழு 
வும்‌ அளவுக்குத்‌ தன்‌ நெஞ்சிலே எண்ணிவிட்டான்‌. 
அதற்கு நீ இசைகின்‌றிலை. இதற்கு இனியான்‌ கூறத்‌ 
தக்கது ஓன்றும்‌ இல்லை. இவ்வாறு தோழி தலைவிக்குக்‌ 
கூறியபின்‌ அவள்‌ தன்‌ நெஞ்சிற்குக்‌ கூறுவது போலத்‌ 
தலைவி கேட்கும்படி. கூறுகின்றாள்‌. 

நெஞ்சே! குறியிடத்தே வாவென்று கூறுவாள்‌ 
போல அவனுக்கு ஒரு பொய்க்‌ குறியைக்‌ காட்டி அவன்‌ 
சென்ற வழியிலே செல்வாயாக. 


12 
வரையாது வந்து ஒழுகுந்‌ தலைவற்குத்‌ தோழி தலைவி 
யின்‌ ஆற்றாமையும்‌, இவ்வோழுக்கம்‌ பறத்தார்‌ அறியப்பட 
கின்றமையும்‌ கூறி வரைவு கடாவுகின்றாள்‌ : 


76 கலித்தொகை வசனம்‌ 


மல்யிடத்தே தன்‌ கூட்டத்தைக்காக்கும்‌ யானை பகைத்‌. 
தவை எதிர்‌ நிற்கமாட்டாத வலியுடையது ; அதன்‌ கன்னங்‌ 
கள்‌ மதநீரால்‌ நனைந்திருக்கும்‌. அதன்‌ புகரினையுடைய 
முகம்‌ நீர்‌ வீழ்கின்ற அழகிய மலையிடத்துத்‌ தேனினம்‌ 
மொய்க்கும்‌ பூக்களையுடைய வேங்கையினது அழகுபோல 
வண்டுகள்‌ மொய்க்கப்‌ பெற்றது. மழை பெய்யும்‌ பெரிய 
பக்க மலஃையிடத்தும்‌, பெரிய மரங்கள்‌ உடைய ஆற்றி 
டைக்‌ குறையிடத்ததுமாகிய அக்‌ குஞ்சரம்‌ யானைத்‌ திரள்‌ 
களோடு பெரிய கழுததினையுடைய வலிய புலியை எதிர்த்‌ 
துப்‌ போர்‌ செய்யும்‌. இவ்வகையான மலை நாடனே ! 

தாழிட்டுக்‌ கதவடைத்தாற்போன்ற கடிய காவலைத்‌ 
தாய்‌ செய்வாள்‌. அதனால்‌ நின்‌ மலையிடத்துள்ள முதிர்ந்த 
வெண்காந்தள்‌ உதிர்வதுபோல விளங்குகின்ற வளைகள்‌ 
கழலா நின்றன. இராக்காலத்தே ஓய்வின்றி மழை பெய்‌ 
யும்‌. அப்போது நீ குறி செய்து அழைக்கும்‌ அழைப்பினைக்‌ 
கேட்கும்‌ மன ஓடுக்கத்தோடு இருக்கும்‌ அவளது வருந்து 
கஇின்றதோள்கள்‌ நினக்குச்‌ செய்த தீமையுண்டோ. 

இவள்‌ இன்னவாறு ஒழுக்கம்‌ உடையள்‌ என்று அய 
லார்‌ எடுத்துச்‌ சொல்வர்‌. அதனால்‌ அவளது கண்கள்‌ 
நின்னுடைய சுனையிடத்து நெருங்கி வளரும்‌ மழையேற்ற: 
நீலோற்‌ பலம்‌ போல' நீரைச்சொரியும்‌. இதுயாம்‌ வருக்‌ 
அதற்கு ஏதுவாகிய இருள்‌ என்று நின்‌ வரவை விரும்பி 
நினைத்தலால்‌ உண்டான வருத்தத்தினாலே கண்ணீர்‌ விட்டு 
வருந்தும்‌ அயில்‌ இல்லாதவள து கண்கள்‌ நினக்குச்‌ செய்த 
பழிகள்‌ உண்டோ 2 

இளவேனிற்‌ காலத்து நுரைகளையுடைய இனிய 
நீரூற்று ஓடி. ஆரவாரிக்கும்‌. அப்போது உனது சோலை 
மீல்‌ ஓளி கெட்ட தளிர்களைப்போன்ற நிறக்கேடு வந்து 
அவளது நோயைப்‌ பலருக்கும்‌ கூறுவதாயிருக்கும்‌. பல 
நாளும்‌ நினைவு வருத்துகையினாலே பசலையுண்ணப்பட்ட 


கு.றிஞ்சிக்கலி 77 


வளுடைய பொன்னை உரைத்த மணிபோன்ற பசலை பரந்த 
மாமை நிறஞ்‌ செய்த பழியுண்டோ £ இல்லையே / 

அவள்‌ இவ்வாறாகிய விடத்து அவள்‌ படுத்துறங்கு 
வதையும்‌ யான்‌ அஞ்சுவேன்‌. அதற்குக்‌ காரணம்‌ அந்நித்‌ 
திரையில்‌ நினைந்து வருந்தத்தக்கன வாற்றான்‌ உற்ற கேட்‌ 
டைத்‌ தூகப்பார்க்கல்‌ அது எல்லையறிய வொண்ணாத 
மலையிலும்‌ பெரியதாயிருந்தது. இனி இவ்வருத்தம்‌ அவள்‌ 
உருதபடி, நீ வரையாமற்‌ பிரிந்திருப்பபளோடு கொண்ட 
உறவு கூடுதலைக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 

15 

நீ இவ்வாறு வருகின்ற வரவு எமக்குத்‌ துன்பத்துக்குக்‌ 
காரணமாய்‌ நின்றது. எனத்தோழி கூறி இரவு வருவானைப்‌ 
பகல்‌ வருக வேன்றது. 

யானை, வளைந்த வரியுடைய புலி வந்து போர்‌ செய்கை 
யால்‌ அதனை வென்ற வருத்தத்தோடு நெடிய மலையிடத்தே 
துயில்‌ கொள்ளும்‌. 

அதுதான்‌ நனவிற்‌ புலியைக்‌ கொன்ற செய்கையைக்‌ 
கனவிற்‌ கண்டு விரைவாக அஞ்சி எழும்‌. எழுந்து மலர்‌ 
பரப்பி நிற்கின்ற வேங்கை மரத்தைப்‌ புலி யென்றுகருதித்‌ 
தன்‌ வலியினாலே அதன்‌ அழகைச்சிதைக்கும்‌ ; அடங்காக்‌ 
கோபம்‌ ஆறியபின்‌ அது அவ்‌ வேங்கை மரத்தைக்‌ காணு 
மிடத்து அதனைப்‌ பாராது நாணித்‌ தலை குனிந்து 
செல்லும்‌. 

அலரும்‌ பருவமுடைய மலர்‌ போலும்‌ அழகிய மை 
யுண்ட கரியகண்களையுடையவளாகிய இவளிடத்து இன்றி 
யமையாத காதலுடையேன்‌ என்று நீ கூறுகின்ற வார்த்தை 
யோ இனிது. மின்னலைக்‌ கண்ணாகக்கொண்டு வழியைப்‌ 
பார்த்து, மழையென்றும்‌ இடியென்றும்‌ கருதாது நீ இவ்‌ 
வரிய வழியைக்‌ கடந்து வருதல்‌ எமக்குத்‌ துன்பத்தைத்‌ 
தரும. 


78 கலித்தொகை வசனம்‌ 


இவள்‌ இன்புறும்படி அருள்செய்தாயாதலின்‌ இவளி 
டத்து நீ இன்றியமையாத அன்புடையை எனப்படும்‌ 
வார்த்தை இனிது. மணம்‌ நாறும்‌ மார்பினையுடையாய்‌ ! 
முகில்‌ பரக்கின்றபக்கமலையைக்‌ கடந்து தெய்வ மகளிர்‌ 
திரியும்‌ அரியவழியைக்‌ கடந்து இவ்விடத்தே நீ வருகின்ற 
நிலை எமக்கு இன்னாது. 

இருளை ஓத்த கரிய கூந்தலை யுடைய இவளிடத்து நீ 
இன்றியமையாத அருளினையுடையை என்று கூறுகின்ற 
வார்த்தையோ இனிது. விளங்குகின்ற வேலை வலக்‌ 
கையில்‌ ஏந்தி நீ ஓருவனென்று கருதாது யானை உலாவு 
கின்ற அரிய வழியால்‌ இவ்விடம்‌ வருதல்‌ எமக்கு 
இன்னாது. 

௮வ்வின்னாமையினால்‌ எமக்குத்‌ துன்பம்‌ வருதலின்‌, 
ஐய! இனி இராக்‌ காலத்து வராதீர்‌. இவளுடைய மிருது 
வான தோள்களைப்‌ பூக்கள்‌ விரவிய அகன்ற பாறையிலே, 
அழகு செய்யும்‌ மலைச்சாரலிடத்தே, ' பகற்‌ காலத்துப்‌ 
பெறுவை. 


14 

தோழியிற்‌ கூட்டம்‌ நிக்ழ்ந்தபின்‌, முற்காலத்திற்‌ 
பணிந்து பின்‌ நின்றோனைத்‌ தோழி தானே பணிந்து கூறு 
கின்றாள்‌. 

கறியபீடி முழந்தாளில்‌ நின்றுதானே வளைகின்ற மூங்‌ 
கிலின்‌ கோலை நெல்லுடனே வளைத்துத்‌ தின்னும்‌. தின்ற 
பீன்‌ அம்மலையில்‌ நெருங்கி வளரும்‌ வாழைகளுட்‌ புகும்‌. 
புகுந்து வருடை மானின்‌ இளம்மறிகள்‌ பரந்து திரியும்‌ 
அவ்விடத்தே துயில்‌ கொள்ளும்‌. இருள்‌ செறியும்‌ சோலை 
யினையும்‌ விளங்குகின்ற நீரினையுமுடைய மலைநாட/ 
பகைவரை வருத்தும்‌ வலியினையுடையதும்‌, பாம்பின்‌ 
பொறிபோலும்‌ புள்ளிகளுடையதுமாகிய வில்லிடத்தே 


குறிஞ்சிக்கலி 79 


வைத்த கையுடையையாய்‌ நின்றாய்‌) நின்று நிரைத்தவளை 
யணிந்த முன்கையுடைய என்‌ தோழியை நோக்கி அவட்குக்‌ 
காமக்குறிப்புத்‌ தோற்றுவித்தாய்‌ ; அவள்‌, பசியபுனத்திற்‌ 
படிகன்ற கிளிகளை ஓட்டுவதைப்‌ படிப்படியாக மறப்பித்‌ 
தாய்‌. இவளை நின்வயத்தளாக்க விட்டாயாதலின்‌ அவள்‌ 
உன்னை இடைவிடாது நினைத்தலை விரும்புவாள்‌. 


இம்மலையீடத்தே பாறை மீது பலாப்பழங்கள்‌ விழும்‌, 
அப்பழங்களைக்‌ குன்றிடத்து வாழும்‌ கானவர்‌ எடுத்து 
உண்பர்‌. அங்குப்‌ பலாப்பழமும்‌ பெரிய சோற்றுத்‌ திரளு 
முடைய, பிள்ளையால்‌ வறுமைப்பட்ட சிறுகுடிலில்‌ இருக்‌ 
கும்‌ செல்வமுடையவன்‌ ஒருவன்‌ உளன்‌. அவனது செல்‌ 
வப்புதல்வியே இவள்‌. ஆதலால்‌ அவள்‌ நின்னைப்‌ பிரிந்து 
வருந்துதல்‌ ஆற்றாள்‌. 

நீயோ காற்றிலும்‌ பார்க்க வேகமாகச்‌ செல்லும்‌ 
தேரையும்‌, களிற்றையும்‌ நின்பால்‌ வந்த புலவர்களுக்குக்‌ 
கொடுத்தலால்‌ கை ஓய்ந்து இராது மழையினும்‌ பார்க்கக்‌ 
கொடுத்தலிற்‌ சிறப்படைந்தாய்‌. முன்னர்‌, நீ, சுரபுன்னை 
வளரும்‌ மலைச்‌ சாரலிற்‌ நிரியும்‌ வருடைமான்‌ மறியை 
வளர்ப்பவர்போல நீங்காமல்‌ இவளைப்‌ பாராட்டித்திரிந்‌ 
தாய்‌. இப்பொழுது பிரிவையானால்‌ ஆபரண மணிந்த மார்‌ 
பையுடைய என்தோழியது அழகு நீங்கும்‌. குதிரையை 
மிகக்‌ கடுமையாகச்‌ செலுத்தும்‌ முட்கோல்போல நீ 
கொடுமையுடையை யல்லை யாதலை யான்‌ அறிவேன்‌. 
ஆதலின்‌ யான்‌ அவளை நின்னிடத்திற்‌ சேர்ப்பேன்‌. 

15 

தலைவன்‌ விருந்தாகச்‌ சேன்றவிடத்து நிகழ்ந்ததைத்‌ 
தலைவி தோழிக்குக்‌ கூறுகின்றாள்‌. 

ஒள்ளிய வளையினையுடையாய்‌ ! இங்கு நிகழ்ந்தது 
ஒன்றைக்‌ கேட்பாயாக. நாம்‌ தெருவிடத்து மணலாற்‌ சிறு 


80 கலித்தொகை வசனம்‌ 


வீடு கட்டி விளையாடும்போது சிற்றில்லைக்‌ காலால்‌ அழித்‌ 
அக்‌ கூந்தலிற்‌ குடிய மாலையை அறுத்து, வரியினையுடைய 
பந்தை எடுத்துக்கொண்டு ஓடி நமக்கு வருத்தத்தை உண்டு 
பண்ணும்‌ காவலில்லாதவனை நீ யறிவாயன்றோ 8 ஒரு நாள்‌ 
யானும்‌ அன்னையும்‌ இல்லிடத்திருந்தோம்‌. அஞ்ஞான்று, 
அவன்‌ வந்து “வீட்டில்‌ இருப்பவர்களே / உண்ணும்‌ நீர்‌ 
விடாய்தீது வந்தேன்‌ ?? என்றான்‌. அன்னை என்னை நோக்கி, 
விளங்குகின்ற பூணினையுடையாய்‌ / பொற்கரகத்தால்‌ நீர்‌ 
ஊற்றி உண்ணச்‌ செய்துவா வென்று சொன்னாள்‌. யான்‌ 
அக்கள்வன்‌ என்று அறியாது சென்றேன்‌. தண்ணீர்‌ 
வார்த்தலும்‌ அவன்‌ எனது வளையணிந்த முன்‌ கையைப்‌ 
பிடித்திழுத்தான்‌. யானும்‌ கலங்கி, அன்னாய்‌! இவன்‌ 
செய்த காரியத்தைப்‌ பார்‌ என்றேன்‌. அன்னையும்‌ சத்த 
மிட்டு ஓடி வந்தாள்‌. வருதலும்‌ யான்‌ அதனை மறைத்து 
. இவன்‌ தண்ணீர்‌ குடித்து விக்கனான்‌ என்று ஒரு பொய்‌ 
கூறினேன்‌. அன்னையும்‌ அவன்‌ முதுகைத்‌ திரும்பத்‌ திரும்‌ 
பத்‌ தடவினாள்‌. அவனும்‌ என்னைக்‌ கொல்.லுவான்‌போலப்‌. 
பார்த்துச்‌ சிரித்தான்‌. இதுவே நிகழ்ந்ததாகும்‌. 


16 

இரவுக்குறி வந்த தலைவனிடத்துத்‌ தோழி, * இரவுக்‌ 
குறியத ஏதமூம்‌. ஏதத்தால்‌ வருந்துன்பமும்‌ தன்னுள்ளத்த 
விருப்பமும்‌ கூறி வரைவு கடாவுகின்றான்‌ : 

புலி, யானையின்‌ முறம்போன்ற செவி மறைப்பிட 
மாக வந்து அதன்‌ மீது பாயும்‌. யானை கோபித்துத்‌ தனது 
நீண்ட கோட்டின்‌ கூரிய முனையினாற்‌ குத்திப்‌ புலியினது 
மார்பைத்‌ திறந்து தன்‌ கோபத்தைத்‌ தணிக்கும்‌. பின்பு 
அது மல்லறின்‌ வீரத்தைக்‌ கெடுத்த திருமால்போல 
உயர்ந்த பாறையுடைய மலைச்‌ சாரலிற்றன்‌ சுற்றத்தோடு 
திரியும்‌. யானை புலியைக்‌ கொல்லும்‌ தோற்றம்‌, துரியோ 
தனனைப்‌ பீமசேனன்‌ தொடையில்‌ அடித்து உயிரைப்‌ 


குறிஞ்சிக்கலி 87 


போக்கியது போல்‌ இருக்கும்‌. இவ்வகையான மலைநாட்டை 
யுடையவனே / யான்கூறுகன்‌ றதனைக்‌ கேட்பாயாக. 

நீ தாமரைப்‌ பூவாகிய கண்ணியைச்‌ சூடிச்‌. சந்தனத்‌. 
தைப்‌ பூசி மாலையணிந்தவள்‌ செய்த குறியிடத்தே: வருவா 
யாயின்‌, மணம்‌ நாறுகன்ற மலைக்கண்ணே நின்று பலீ 
யைக்‌ கொள்ளும்‌ தெய்வங்களில்‌ ஒரு தெய்வம்‌ என்று: 
கருதிச்‌ சிறுகுடியிலுள்ளோர்‌ அஞ்சுவர்‌. 

குளிர்ந்த ஆடையை உடையையாய்‌ / இராக்காலத்தே. 
சோர்ந்து விழும்‌ கூந்தலையுடையவள்‌ செய்த குறியிடத்தே. 
நீவரின்‌ தினைப்புனங்களைக்‌ காவல்‌ செய்யும்‌ குறைக்‌. 
கொள்ளியும்‌ கவணில்‌ வைத்தெறியும்‌ கல்லும்‌ வில்லு 
முடைய கானவர்‌ யானைவருகின்‌ றதென்‌ று கருதி ஆரவாரிப்‌: 
பார்கள்‌. 

முத்து மாலையணிந்த மார்புடையாய்‌ ! ஓடுங்கிய இடை 
யுடையவள்‌ செய்த குறியிடத்து இராக்காலத்து நீ வருவா 
யாயின்‌, நின்னைக்‌ கண்டு விலங்குமுதலியன பயந்து; 
ஓடுகின்ற ஓசையீனாலே, மிளகு படர்ந்த இம்மலையிலே 
உலாவுகின்ற புலியென்று இந்தச்‌ செருக்குப்‌ பொருந்திய 
ஊர்‌ நினைக்கும்‌. 

யாவராலும்‌ புகழப்படுகின்ற ஓப்பில்லாதவனே |! 
அவர்கள்‌ (விலங்கென்று அறியாது) நின்னை உண்மையாக 
அறிவார்களாயின்‌ இக்கள வொழுக்கம்‌ அறிந்தாரென்று 
இவள்‌ உயீர்‌ வைத்திராள்‌. இவளின்‌ றியான்‌ உயிர்வாழேன்‌... 
ஆகவே நீ நின்‌ காரியத்தைத்‌ தமர்க்குக்‌ கூறி அவர்‌ உடன்‌ 
பட்டபின்பு பூக்கள்‌ அலர்கன்ற வீடியற்காலையில்‌ வந்து 
இவளை வதுவை கொள்ளுதலை விரும்பா நின்றேன்‌... 
அதற்குக்‌ காரணம்‌, அப்பொழுது நீ புதியாய்‌ போல்‌: 
வரும்‌ வரையும்‌ இவள்‌ கலியாணத்திற்‌ றோன்றிய நாணால்‌ 
ஓடுங்கியிருக்கும்‌ ஓடுக்கத்தையும்‌, யான்‌ கண்டு, மகிழ விரும்‌. 
புவதாகும்‌. 


82 கலித்தொகை வசனம்‌ 


17 

தாமதித்து வந்த தலைவற்குத்‌ தோழி தலைவி ஆற்றாமை 
யும்‌ ஆற்றுவித்தலது அருமையும்‌ கூறி வரைவு கடாவு 
கின்றாள்‌ : 


வறட்சி என்பதை அறியாத புன்னை பக்கமலை 
யிடத்தே நெருங்கி வளரும்‌. உயர்ந்த மலையின்‌ பாறை 
யிடத்தே ஆண்யானை உறையும்‌. அது தான்‌ விரும்பின பிடி 
தன்னிடத்து நிற்கையினால்‌ தனக்குமாறான யானையைத்‌, 
தனது கெஞ்சிடத்தில்‌ கொண்டவலியினால்‌ அதன்‌ புகர்‌ 
முகத்தைக்‌ குத்திப்புண்ணாக்கும்‌. அவ்‌ வீரம்‌ மிக்க வேழம்‌ 
குத்திவாங்கய கொம்புபோல நறியகாந்தளின்‌ உயர்ந்த 
முகை பள்ளங்கள்‌ எல்லாம்‌ நிமிர்ந்து நிற்கும்‌. அப்பள்ளங்‌ 
கள்‌ நிறையும்படி அருவிகள்‌ ஆரவாரித்து ஓடுமாறு மழை 
பெய்யும்‌. இவ்வியல்புடைய மலைநாட்டையுடையவனே ! 


அயலார்‌ அலர்‌ தரற்றுகையினால்‌ என்‌ தோழியின்‌ 
கண்கள்‌ தம்‌ அழகை இழந்தன. அக்‌ கண்கள்‌ கயல்‌ மீன்‌ 
உமிழ்கின்ற நீர்போல நீரைச்‌ சொரியாத காலத்துக்‌ கள 
வொழுக்கத்திற்‌ கூடினாய்‌. நீ மறந்தபின்‌ இறையிடத்துக்‌ 
கிடந்த வளைகள்‌ கெகிழ்நீது கழலாநின்‌ றன. அவ்வருத்தத்‌ 
தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு இருக்கவும்‌ கூடும்‌. ஆனால்‌ ௮க்‌ 
கண்கள்‌ அதற்கு இயைகின்‌ றனவல்ல. 


ஊரார்‌ அலர்‌ தூற்றுகையினால்‌ நறிய நுதல்‌ ஒளி 
கெட்டுப்‌ பீர்க்கம்‌ பூவினது அழகைத்தான்‌ கொண்டது. 
அந்நுதல்‌ பிறையின்‌ அழகை இழவாதகாலத்து 
இயற்கைப்‌ புணர்ச்சி நேர்ந்தது. அதன்‌ பின்‌ துன்பஞ்‌ செய்‌ 
யும்படி பீரி்தாய்‌. அதனால்‌ உண்டாகிய பசப்பைத்‌ தெய்‌ 
வத்தினால்‌ நேர்ந்த குறை என்று ஆய்‌ பரவுக்கடன்‌ செய்ய 
வும்‌ கூடும்‌. அதனால்‌ எய்தும்‌ பயன்யாது 2 அவ்வழகய 
நெற்றி அதற்கு இயைகன்‌ றதில்லையே. 


குறிஞ்சிக்கலி 88 


நனவுக்‌ காலத்தே அழகு கெடும்படி வருத்தஞ 
செய்த (பிரிதலாகிய) நடுங்கத்தக்க துன்பம்‌ கன 
வின்‌ கண்ணும்‌ வந்து வாட்டுதலால்‌ இவள்‌ வருத்தமுற்று: 
ஆற்றாளாவள்‌. இவள்‌ நெஞ்சழிதற்குக்‌ காரணமான வருத்‌: 
தம்‌, இறந்துபாடு எய்து வியாநிற்கவும்‌ உயிரைப்‌ போக்கா 
மல்‌ நிறுத்தவுங்‌ கூடும்‌. அக்கனவின்‌ ஆற்றல்‌ அதற்கு 
உடன்‌ படுகின்‌ றதில்லை. 

கெடாத நோயாலே வருந்தி அமையாத என்‌ தோழி 
மலையிடத்து இறக்கும்படி வருந்தியதினையின்‌ முளை மழை 
யைப்‌ பெற்று அழகு பெற்றாற்போல இவள்‌ நெற்றியின்‌ 
அழகு நின்‌ அளியைப்‌ பெற்ற வடிவினைப்‌ பெறும்‌. வ 


18 

6 யான்‌ கோண்டு கலங்கிய வருத்தத்தைக்‌ களைந்தேன்‌ ?? 
எனக்கூறி அறத்தோடூநில்‌ எனத்‌ தலைவி தோழியிடம்‌ கூறு 

கின்றாள்‌ : 
கொடி யிடத்தவும்‌ கொம்பிடத்தவும்‌ பூக்களைப்போலப்‌ 
பொன்னாற்‌ செய்த மாலையும்‌, நெருங்கியவளையணிந்த 
கையும்‌, அணைபோல்‌ மெத்தென்ற மெல்லிய தோளும்‌ 
உடையவளே ! நினது அடிகளில்‌ நான்‌ தங்குதற்கு நீ ௮௬ 
ளாதிருத்தல்‌ நினக்கும்‌ பொருந்தினதோ என்று கூறினான்‌. 
பொன்னாற்‌ செய்த மகரவாய்போன்ற தலைக்கோலம்‌ 
மறைந்த நரந்தப்‌ பூநாறும்‌ கரிய கூந்தலின்‌ முடியை ஓயா 
மற்றடவினான்‌. அது அழகு பெறும்படி. கட்டிய ஒரு மாலை 
யை விரலாலே சுற்றி மணந்து பார்த்தான்‌. அதுவல்லாமல்‌ 
நறவம்‌ பூ அலர்ந்ததுபோன்ற எனது மெல்லிய விரலுடைய 
கையைத்தூக்கி அருளுடைய தனது சிவந்த கண்‌ மறையும்‌ 
படி. வைத்துக்‌ கொல்லன்‌ உலை மூக்குச்‌ குடுடையதாய்க்‌ 
காற்று ஊதுவதுபோலப்‌ பெருமூச்சும்‌ விட்டான்‌. அது 
வல்லாமல்‌ தொய்யில்‌ எழுதின இளைய முலைகளை இனிய 


84 கலித்தொகை வசனம்‌ 


வாகத்தடவினான்‌. தொய்யில்‌ எழுதும்‌ குழம்பைக்‌ 
கொண்டுவந்த கையினாலே, தான்‌ விரும்பின பீடியைஅருள்‌ 
செய்யும்‌ மயக்கமுடைய யானைபோல மெய்‌ முழுவதை 
யும்‌ தடவுதலையும்‌ செய்தான்‌. தோழி ! அச்செயலால்யான்‌ 
கைப்பட்டுக்‌ கலங்கிய வருத்தத்தைப்‌ போக்கினேன்‌. இனி 
நீயும்‌ யான்‌ விரும்பிய விருப்பத்தில்‌ : மனம்‌ வைத்து 
“நின்‌ மகள்‌ ஈங்குடிக்கு வடுவாகாமல்‌ கற்புப்‌ பூண்டாள்‌ ?? 
என்று கூறி, ஈம்முடைய மனைக்கண்‌ நிகழ்கின்ற அறிய 
மணம்‌ அவனை விட்டு நீங்காமல்‌ ஆய்க்கு அறத்‌ 
தொடு நில்‌. அது நமக்கு நல்ல தொன்றென்று கருதி 
நின்னோடு உசாவுவேன்‌ ; நீ இங்ஙனம்‌ கூறின்‌ நிலையில்‌ 
லாத உலகத்திலே நிலையில்லாதோர்‌ புகழ்‌ நமக்குப்பொருந்‌ 
தும்‌. 
19 

6 தலைவன்‌ போய்‌ பாராட்டிப்‌ புகழந்தான்‌ எனது மட 
னும்‌ நாணும்‌ நிற்காமல்‌ நின்றேன்‌ எனத்‌ தலைவி தோழிக்குக்‌ 
கூறுகின்றாள்‌ : 


மேகத்தை மின்னாகிய கோடுகள்‌ பிளந்தோடும்‌. அது 
போல ஐந்து வகையாகப்‌ பிரித்துக்‌ கோதி முடிந்த கூந்த 
லிடத்தே பொன்னாபரணங்கள்‌ விளங்கும்‌. பின்‌ புறத்தே, 
தாழம்பூவை இடையிடையே வைத்துப்‌ பின்னிய கூந்தல்‌ 
தூங்கும்‌. இவ்வாறு அழகிய கரிய கூந்தலும்‌ மணம்‌ வீசும்‌ 
பூமாலையும்‌, இனிய நகைப்பும்‌, இலங்குகன்ற பல்லும்‌, 
இனிய மொழியும்‌, செவ்வாயும்‌, நல்ல நெற்றியும்‌ உடைய 
வளே ! உனக்கு ஒரு வார்த்தை கூறுகின்றேன்‌ அதனைக்‌ 
கேட்குதி. 

அவன்‌ போகாதே நில்‌ என்று என்னை நிறுத்தினான்‌. 


கிறுதீதி அணுக வந்தான்‌. வந்து, துதலையும்‌ முகத்தையும்‌ 
தோளையும்‌ கண்ணையும்‌ சொல்லையும்‌ நோக்கி நின்று 


குறிஞ்சிக்கலி 85 


உவமை கூறி நினைந்தான்‌. நுதல்‌ வியர்வை உடையதாய்த்‌ 
தேய்ந்ததாயினும்‌ பிறையுமன்று ; முகம்‌ மறுவற்ற்தா 
யினும்‌ மதியுமன்று, தோள்கள்‌ மூங்கிலின்‌ தன்மையுடை 
யனவாயினும்‌ அவை மலையிடத்துப்‌ பிறந்தனவல்ல. கண்‌ 
கள்‌ பூவின்‌ தன்மையுடையன, ஆனால்‌ அவை சுனையிடத்‌ 
அப்‌ பிறந்தனவல்ல. சாயல்‌ மயில்‌ போன்றது, ஆனால்‌ 
அது மெத்தென நடக்கும்‌ மயிலுமன்று. சொல்லுச்‌ 
சொல்லத்‌ தளருமாயினும்‌ கிளியுமன்‌ று, என்று உறுப்புக்‌ 
களைப்‌ பொய்‌ பாராட்டிப்‌ புகழ்ந்தான்‌. வலையர்‌ விலங்கு 
களின்‌ சோர்வைப்‌ பார்ப்பதுபோல என்‌ நெஞ்சந்ீிந்த செவ்‌ 
வியைப்‌ பார்த்தான்‌. தீண்டுதலையுஞ்‌ செய்தான்‌. மதத்‌ 
தால்‌ அறி விழந்து குத்துக்கோல்‌ எல்லையில்‌ நில்லாத 
களிறு போன்று பல முறையும்‌ தொழுதான்‌ ; தீண்டினான்‌; 
ஆதலால்‌ அவன்‌ குணத்தில்‌ அறியாமையே இல்லை. 
2s 

காம விருப்பு இல்லாத ஒருத்தியிடத்து ஒருவன்‌ தனது 
காம வேட்கை தோன்றக்‌ கூறி எதிர்விடை பேராது இன்‌ 
புறுகின்றான்‌ : 

எதிரே அழகன்‌ மிக்காள்‌ ஒருத்தி வருகின்றாள்‌. 
அவள்‌ ஊரிடத்தேயுள்ள பூஞ்சோலையில்‌ நீர்‌ ஓடும்‌ வாய்க்‌ 
காலில்‌ நிற்கும்‌ ஞாழல்‌ மரத்தின்‌ பூங்கொத்துகளைப்‌ 
பறித்துப்‌ பூவும்‌ மயிரும்‌ சேரும்படி வைத்து முடிந்திருக்‌ 
இன்றாள்‌. தலையின்‌ அடிமயிர்‌ தோள்களிடத்தே சிறிது 
குலைந்து வீழ்ந்திருக்கன்‌ றது. அதனால்‌ அவள்‌ முகம்‌ பூரண 
சந்திரன்‌ நிறைந்த நிலாவொளியை வீசியதுபோல்‌ இருக்‌ 
கின்றது. இவள்‌ யாரோ? இம்மலையிலே வல்லவனாலே 
பண்ணப்பட்ட ஓப்பில்லாத பாவையோ? அன்‌ றிப்பீரமாவி 
னாலே நல்ல மகளிருடைய உறுப்புக்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
ஒருங்கு கொண்டு ஒருவடிவாகப்‌ பண்ணப்பட்டா 


66 கலித்தொகை வசனம்‌ 


ளொருத்தியோ 2 அன்றி ஆடவர்‌ மேலுள்ள வெறுப்பாலே 
தன்னைக்கூற்ற மென்று அறியாதபடி மறைத்துப்‌ பெண்‌ 
வடிவு கொண்டு வந்ததோர்‌ கூற்றமோ ? கொடிபோன்ற 
அடக்கமும்‌, எண்‌ கோவையாகிய மேகலையையும்‌, சில பூத்‌ 
தொழிலுடைய ஆடையையும்‌ உடையளாய்‌ இருத்தலின்‌ 
இவள்‌ இவ்வூரிடத்துப்பிள்ளையால்‌ மிடிப்பட்டாருடைய 
செல்வத்தையுடைய மகள்‌ காண்‌; இவளைக்‌ காத்துவந்‌ 
தவர்கள்‌ இப்போழுது காவாராய்ப்‌ புறப்பட விடுதல்‌ 
கொடிது. 

இனி இவளை, நல்லாய்‌! யான்‌ கூறுகின்‌ றதைக்கேள்‌ 
என்று போகாமற்றடுத்து வார்த்தை சொல்லிப்‌ பார்ப்பேன்‌. 

கண்டார்‌ காதல்‌ கொள்ளுதற்குக்‌ காரணமாகிய மான்‌ 
போலும்‌ நோக்கத்தனையும்‌ மடப்பத்தினையும்‌ உடைய 
கல்லாளே ! சூட்டு மயிரினையுடைய அன்ன மன்ன நடையும்‌ 
அழகிய விரும்பத்தக்க மயில்போன்ற சாயலும்‌, கல்லை 
யுண்ணும்‌ அழகிய புறுப்போன்ற மடப்பமுமாகிய நல்ல 
தன்மைகள்‌ அமைந்த உனது இவ்வழகு உன்னைக்‌ கண்டவர்‌ 
கணை மயக்க முறுத்தும்‌ என்னும்‌ நிலைமையை நீ தான்‌ 
அறிவையோ ? அறியாயோ 2 


வளைந்த முன்‌ கையினையும்‌ வெள்ளிய எயிற்றினையு 
முடைய அழகிய நல்லாளே ! நிறத்தாலும்‌ திரட்சியாலும்‌ 
வளைகின்ற மூங்கிற்‌ கூட்டத்தைப்‌ போன்றதும்‌, மென்மை 
யால்‌ நுண்ணிய துகிலினையுடைய மெத்தை போன்றது 
மாகிய நின்‌ விசாலித்த தோள்கள்‌ காமக்கடலை நீந்துதற்குத்‌ 
தெப்பமாகும்‌. மூங்கிற்‌ கோல்களாற்‌ செய்தனபோன்‌ ற 
உன்‌ தோள்களைக்‌ காண்பவர்களுக்கு வருத்தமாகும்‌ என்‌ 
பதை நீ யறிய மாட்டையோ? 

மயிர்‌ கேரிதான வரிகளையுடைய முன்கையினையும்‌ 
மடப்பத்தினையுமுடைய நல்லாளே ! முற்றின கோங்கமரத்‌ 


குறிஞ்சிக்கலி 67 


தன்‌ இளையமுகை போன்றதும்‌, மழைத்துளியாலுண்டான 
மொக்குள்‌ போன்றதுமாகிய உனது தனங்கள்‌ நின்னைக்‌ 
கண்டவர்களின்‌ உயிரை வாங்கிக்கொள்ளுமென்னும்‌ 
நிலைமையை நீ தான்‌ அறிவையோ £ அறியாயோ? 
இவ்வாறு யான்‌ கூறவும்‌, மயக்க முற்றாய்போலப்‌ பிற 
ருடைய வருத்தத்தை நீ அறியாயாது கேட்டார்க்கு 
யாதொன்றுஞ்‌ சொல்லாயாய்க்‌ கழிந்து போதின்றவளே / 
இப்பொழுது யான்‌ கூறுகின்றதனைக்‌ கேள்‌ ; நீயுங்‌ குற்ற 
முடையையல்லை. உன்னை வீட்டின்‌ புறத்தே புறப்பட 
விட்ட உன்னுடைய, சுற்றத்தாருங்‌ குற்றமுடை.யரல்லர்‌ ; 
குற்றமுடையான்‌ யாவனெனில்‌, நிறையழிந்‌து கொல்கன்ற 
யானையை நீர்க்கு விட்டால்‌ பறையடித்துச்‌ செல்லுமாறு 
போலப்‌ பறைசாற்றிச்‌ செல்வதல்லது, பறைசாற்றாமற்‌ 
செல்லாதொழிகவென்று சொல்லாத இறைவனை யென்க. 


21 

இதவும்‌ கைக்கிளை; கைக்கிளை என்பது ஒரு தலைக்‌ 
காமம்‌ “ காமஞ்சாலா இடும்பை யோள்வயி-னேமஞ்சாலா 
விடும்பை யெய்தி ௩ன்மையுந்‌ தீமையுமேன்றிரு திறத்தாற்‌-- 
றன்னோொடு மவளோடுக்‌ தருக்கிய புணர்த்துச்‌--சோல்லேதிர்‌ 
பேறா அன்‌ சோல்லியின்புறல்‌--புல்லித்‌ தோன்றுங்‌ கைக்‌ 
கிளைக்‌ குறிப்பே”? (தோல்‌-போருள்‌-அகத்திணையியல்‌-சூத்‌ 50.) 

மூங்கில்போற்றிரண்ட தோளும்‌, மணம்‌ நாறுங்‌ கடை 
சுருண்ட ஐந்து வகையாய்ப்‌ பின்னிமுடித்த கூந்தலும்‌, 
மானின்பார்வையை வென்ற மடகோக்கும்‌, மயில்போன்ற 
சாயலுமுடையாய்‌ ! அழயெ சிலம்பின்‌ உள்ளிடுமணி ஆர 
வாரிக்கவும்‌, ஒளியினையுடைய ஆபரணங்கள்‌ விளங்கவும்‌, 
செல்பவளே / ஒடுக்கத்தாற்‌ கொடியும்‌ விளக்கத்தால்‌ 
மின்னலும்‌, கண்ணுக்குத்‌ தெரியாமையின்‌ வருத்தம்‌ 
போன்று யாதொன்றும்‌ தெரியாததுமாகிய இடையிடத்தே. 

கு_8 


88 கலித்தொகை வசனம்‌ 


கண்கள்‌ விரும்பிச்‌ செல்கின்றன. நின்னுடைய இளமைப்‌ 
பருவத்திலே, செல்வமும்‌ தலைமையுமுடைய உன்‌ தந்தை 
யின்‌ பழைய அகன்ற வீட்டில்‌ நின்றும்‌ அடிக்கின்ற 
பந்தோடே தளர்ந்து ஓதுங்கிப்‌ புறப்படுகின்‌ றவளே ! 
இப்பொழுது யான்‌ கூறுதலைக்‌ கேள்‌. 

சில வார்த்தைகளை யுடையவளே! பாண்டியன்‌ 
குளிர்ந்த பூமாலையைச்‌ சூடிச்‌ சந்தனத்தைப்‌ பூசியிருப்பான்‌. 
அவனது உயர்ந்த மதுரையீடத்துத்‌ தேன்‌ பரக்கும்படி 
நீலம்‌ முறுக்‌ கவிழ்ந்திருக்கும்‌ : ஏந்திய அழயெ மருப்‌ 
புடைய யானையை வைத்திருக்கும்‌ பகைவரைப்‌ பாண்டி 
யனது வேல்‌ வருத்துதல்போல்‌ நீலமலர்‌ போன்ற நின்கண்‌ 
கள்‌ கோபித்து என்னை வருத்தா நின்றன, நீ இவ்வாறிருத்‌ 
தல்‌ உன்‌ இளமைக்கு ஏற்றதோ 2 

பொன்னாற்செய்த குழையினையுடையாய்‌! உன்‌ 
நிறமோ மழைபோற்‌ கொடையுடைய பாண்டியனது 
அசோக மரச்சோலையின்‌ நடுவே நின்ற மாவின்‌ தளிரை 
ஓத்தது. பந்தியிலே நிற்கும்‌ பாய்ந்து செல்லும்‌ குதிரை 
கள்‌ பூட்டிய தேருடைய பாண்டியனாற்‌ கோபிக்கப்பட்ட 
வர்களது மார்பில்‌ தைத்த அம்பீலும்‌ காட்டில்‌ உனது 
நிறம்‌ எனக்கு நோயைத்‌ தருதல்‌ உலகிற்‌ கொடுமைகளில்‌ 
மிக்க கொடுமையன்றோ 2 

- பலவகைப்படத்‌ தொடுத்த குளிர்ந்த மாலை அணிந்த 

பாண்டியனது, உயர்ந்த சிகரமுடைய பொதிய மலை 
யிடதீது அழகிய இளம்‌ பூங்கொத்துக்கள்‌ போன்ற சுணங்‌ 
கனையுடையவளே ! முத்து வடத்தைத்‌ தன்னிடத்தே 
கொண்ட நின்னுடைய இளைய தனங்கள்‌ இப்பருவத்திலும்‌, 
அப்பாண்டியனுடைய மிகுந்த வலியும்‌ மதமுமுடைய யானை 
யின்‌ கொம்புகளிலும்‌ கோபமுடையனவாயிருக்கின்‌ றன. 
இக்‌ கொடுமை இப்பருவத்திற்‌ றக்கதோ 2 

இவ்வகையான பலவற்றை யான்‌ நீள நினைந்து 
கூறினேன்‌. அவற்றிற்கு விடையாக யாதொன்றுங்‌ 


குறிஞ்சிக்கலி 89 


கூறாது, கவிழ்ந்து நிலத்தைப்‌ பார்த்துப்‌ பின்னை, அவ்‌ 
விடத்தே தோழியரை நினைவாள்போல, துணையாயமைந்த 
தோழியாக்குப்‌ பொருந்தின கண்ணையுடையளாய்‌ என்‌ 
னறிவைத்‌ தன்னிடத்தே அகப்படுத்திக்கொண்டு தன்‌ 
மனையிடத்தே மீண்டு போனாள்‌. 


22 
இதுவுங்கைக்கிளை : 

வாரிய கடை சுருண்ட ஐம்பாலும்‌, வளைந்த இறை 
யுடைய மேல்லிய தோளும்‌, பேரிய அழகிய மலர்‌ போலும்‌ 
கண்ணும்‌, மான்பிணையின்‌ வேருவிய நோக்கும்‌, மழை 
“பேற்ற தளிர்போலும்‌ நிறமும்‌, பிறைபோல்‌ நேற்றியும்‌, 
மூகைபோலும்‌ கூரிய பல்லும்‌, கோடிபோல்‌ இடையும்‌ 
உடையவளே ! காலுக்கு ஏற்ற சிலம்பின்‌ உள்ளிடுமணி 
ஆரவாரிப்ப, நிறைத்த வளையுடைய கையை வீசினவளாய்‌ 
என்‌ அரிய உயிரைப்‌ பற்றிக்கோண்டு அதனைத்திருப்பிக்‌ 
கோடாது போகின்றவளே ! யான்‌ கூறுகின்றதனைக்கேள்‌. 

வருத்தந்‌ தரும்‌ காமநோய்‌ அளவுகடந்து யான்‌, சிறிது 
உயிருடன்‌ இருக்கும்படி என்‌ உயிரை வாங்கிக்கொண்டு 
இளமைப்‌ பருவத்தாலே அறியாமற்‌ போகின்‌ றவளே / 
நின்னிடத்திற்‌ றவறில்லை. ஆயினும்‌ நின்னை யல்லாமல்‌ 
அந்நோயைப்‌ போக்குவார்‌ பிறரில்லை. அழூய இவள்‌ 
இவ்வகை நோய்‌ செய்யும்‌ என அறிந்தும்‌ தஞ்செல்வச்‌ 
செருக்காற்‌ புறப்படவிட்டலு முடைய சுற்றத்தா 
ரைத்‌ தவறுடையர்‌ அல்லரென்று கூறலாமாகிற்‌ கூறு. 

(அறிவு நிறை ஓர்ப்புக்‌ கடைபிடி. ) என்னும்‌ ஓழுக்கங்‌ 
கள்‌ தேய்ந்து யான்‌ மறந்திருக்கும்படி என்னைச்‌ செய்து, 
தினமும்‌ என்னை வருத்துதற்குக்‌ காரணமான நீ செய்த 
நோயை நினது இளமையால்‌ அறியாமற்‌ போகின்‌ றவ3ள ! 


90 கலித்தொகை வசனம்‌ 


நின்னிடத்திற்‌ பிழையில்லை. ஆயினும்‌ உண்டென்று 
காட்டாது வருத்தும்‌ இடையுடைய நின்வடிவை அறிந்‌ 
திருத்தும்‌, தஞ்செல்வச்‌ செருக்கால்‌ உன்னைப்‌ புறப்பட 
வீட்ட உன்‌ சுற்றத்தாரைத்‌ தவறுடையர்‌ அல்லர்‌ என்று 
கூறலாமாகிற்‌ கூறு. 

வருத்தமிகுந்து நெஞ்சழியுமாறு மென்மேலும்‌ நெருங்கி: 
வருகின்ற காமகோயைக்‌ குறிப்பால்‌ அறிதலின்றிச்‌ சொல்‌ 
லிக்‌ காட்டினும்‌ அறியாதவளே / நின்னிடத்து அப்பிழை 
யில்லையாயினும்‌, பைய உயிரை வாங்காது விரைய உயிரை 
வாங்கும்‌ நின்‌ வடிவை அறிந்து வைத்தும்‌, தஞ்செல்வச்‌ 
செருக்காற்‌ புறப்படவிட்ட நும்முடைய சுற்றத்தாரைத்‌ 
தவறுடையர்‌ அல்லரென்று கூறலாமாகிற்‌ கூறு. 

யான்‌ குற்றங்‌ கூறில்‌ கூறுவது புறத்தே செல்லவிட்ட 
அம்முடைய சுற்றத்தாரையாகும்‌ ; நின்னையன்று. பின்னை 
இக்காமகோய்‌ பொறுக்கத்தக்க அளவையன் றி மிகுதியா 
யிற்று. பொற்‌ குழையாய்‌ / யான்‌ இங்ஙனம்‌ வருந்தி நிற்‌ 
இன்ற நிலைமையை விட்டு இவ்வூரின்‌ மன்றத்தே மடலை 
யேறி நீ எய்தும்‌ பழியை யான்‌ நிறுத்துவேன்‌ என்று : 
இருக்கின்றேன்‌. 

25 


குறையுற்று இரந்து பின்னின்ற தலைவன்‌ ஆற்றானாய்த்‌ 
தலைவியை நோக்கி இங்ஙனம்‌ வருத்து வையாயின்‌ நீ சேய்‌ 
யும்‌ தவத்தினால்‌ பிரயோசனமில்லை எனக்‌ கூறுகின்றான்‌: 

முறுக்கு அவிழ்ந்ததும்‌ அரும்புகள்‌ நீருக்கு மேலே 
ஓங்கனதுமாகிய இலையுடையதாய்த்‌ தாமரை இருக்‌ 
கும்‌. அத்தாமரையின்‌ வளையத்தில்‌ முத்தை அழுத்திச்‌ 
செய்தது போன்ற வளை கையிடத்தே விளங்கும்‌. அக்கை 
கள்‌ அடுப்புப்‌ போன்ற காந்தள்‌ மலர்களை ஓத்தன. திரட்சி 
மிக்க அம்மெல்லிய முன்‌ கைகளினாலே, சாதிலிங்கம்‌ பூசிய ஓலி 
வீடும்‌ வேலைப்பாடமைந்த வாய்களையுடைய, மரத்தாற்‌ செய்த சிறு பானை 


குறிஞ்சிக்கலி 91 


யாலும்‌ பாவையாலும்‌ விளையாடுதற்குச்‌ செல்வாய்‌. செல்லு 
மிடத்து அழகிய சிலம்புகள்‌ மிக ஆரவாரிக்கும்படி சில 
அடிகளை எடுத்து வைத்து மெத்‌ தென நடப்பாய்‌. 
உன்னுடைய இளமை நீங்குதலால்‌ பின்னாதுவிட்ட ஓம்‌ 
பாலைக்கண்டு என்னிடத்துண்டானவெல்லாம்‌ என்னை விட்‌ 
டுப்போயின. இவ்வாறு எனக்கு நேருமாறு செல்கின்ற 
வளே ! யான்‌ கூறுகன்றதனை இப்பொழுது கேள்‌ : 

யான்‌ மயக்க முறுகையினாலே அதுகண்டு தானும்‌ 
மருண்டு இவனுற்ற நோய்‌ யாதென்று கேட்கும்‌ அருள்‌ 
இவட்கில்லையென்று யான்‌ கூறுவேன்‌. அதுகேட்டு அய 
லார்‌ நின்னைப்‌ பழிக்கும்‌. அதனால்‌ கூரிய எயிற்றினை 
யுடைய இளையமகளிர்க்கு நடுவே பலவகைக்‌ கோலத்தாலே 
பொலிவு பெற்று, நீ, தைத்திங்களில்‌ நீராடிய நோன்பின்‌ பயனைப்‌ 
பெறுவியோ ? பெறாய்காண்‌ ; 


தலையிற்‌ கடந்து அசையும்‌ தலப்பாள யென்னும்‌ ஆப 
ருணமுடையவளே ! ஒளி கெடும்படி. இவன்‌ மனத்தில்‌ உண்‌ 
பாதிய நோய்‌ யாதென்று கேட்கும்‌ அருள்‌ இவட்கில்லை 
யென்று யான்‌ கூறுவேன்‌. அதனைக்கேட்டு அயலார்‌ பழிப்‌ 
பர்‌. அப்போது நோன்பாயெ விளையாட்டைக்‌ கொள்ளும்‌ 
மகளாய்‌, நீ, பிறர்‌ மனைக்கண்ணே ஐயமேற்றுப்பாடி நீ அவ்லீடத்துப்‌ 
'பெற்றவைகளைப்‌ பிறர்க்குக்‌ கொடுத்ததனாலுள்ள பயன்‌ நினக்குப்பயன்‌ 
தருவதொன்றோ £ தாராதுகாண்‌ : 

ஆராய்ந்திட்ட வனையினையுடையாய்‌! நீதான்‌ இடை 
யிடையே பெருமூச்செறிந்து “இவன்‌ மனத்திலுண்டாகிய 
நோய்‌? யாது என்று கேட்கும்‌ நோய்‌ இவட்கு இல்லை 
யென்று யான்‌ கூறுவேன்‌. அது கேட்டு அயலார்‌ நின்னைப்‌ 
பழிக்கும்‌. அப்போது, சிறுவனைப்பேணி வளர்த்து அவனுக்கு வேரு 
ருத்தியினுடைய பெண்ணின்மனையைக்‌ கோடற்குச்‌ சிறு சோற்றைச்‌ சமைத்து 
ஆயத்திற்கு இட்டு நீ நறியறுதலையுடைய மகளிரோடே மகிழ்ந்த நோன்பின்‌ 
யயன்‌ நினக்கு வந்து பொருந்துமோ பொருந்தாது. 


92 கலித்தொகை வசனம்‌ 


நீ கெஞ்சு வருந்துபடி யான்‌ இவற்றைக்‌ கூறினேன்‌. 
அழகிய ஆபரணமனிந்தவளே ! நின்னை விரும்பினார்‌ வருந்‌ 
தும்படி ரீ செய்த கொடுமைக்கு நீ ஓர்‌ உதவி செய்யா 
யாயின்‌ நீ செய்த அத்தங்கனாலுள்ள பயன்‌ நின்னைப்‌. 
பற்றாக விடாது. அதுவல்லாமல்‌ நீ அருளை வெறுப்டையா 
யின்‌ நினக்கு அவை பயன்‌ குருமா நில்லை. 


24 

தலைமகனின்‌ குறை முடிக்க எண்ணிய தோழி தலை: 
மகளோடூ மாறுபட்டு அவனது குறை முடிக்குமாறு கூறு, 
கின்றாள்‌ : 

கண்‌ சென்று நுழைந்து பார்க்கும்‌ நுண்ணிய இடை. 
யும்‌, வளைந்த இறையும்‌, வளை யணிந்த முன்‌ கையும்‌, மயில்‌ 
போன்ற சாயலுமுடைய மடப்பத்தை யுடையவளே [' 
அழகுதேமல படர்ந்த உன்‌ அழகிய முலைகளையும்‌, பிறை: 
போன்ற நெற்றியையும்‌, நறிய மாலை சூடிய கரிய கூந்தலை. 
யும்‌ ஓளி பொருந்திய அழகு தேமலையும்‌ பார்த்தார்‌. 


இனிய நகையினையுடையாய்‌/ நின்னை நோக்கித்‌ 
தொழுதபின்‌, தெரியிழாய்‌ ! என்னை நோக்கி, : உலகத்திற்‌: 
கண்ணுக்கு நிறைந்த அழதனையுடைய மகளிரைக்‌ கண்ட. 
வர்களுக்கு, உள்ளே நின்ற காம நோய்‌ மிகும்படி விரைய: 
உயிர்‌ போகும்படி துயர்‌ செய்தல்‌ அவர்க்குப்‌ பெண்டன்‌ 
மையன்‌ று” என்று கூறிக்‌ கண்ணும்‌ உருக நின்று நடுப்‌: 
கினான்‌. ஈடுங்‌கி, இவ்வாறொருத்தன்‌ தன்னிடத்துப்‌ பொரு: 
கின்ற களிற்றையொத்த தன்மை கெட்டு மனமுடைந்து 
உள்ளே உருகுவான்‌்போல இரா நின்றான்‌. இவன்‌ இவ்‌ 
வீடத்து வந்து என்ன காரியஞ்‌ செய்தான்‌ ! என்றாள்‌; 
அதஅகேட்ட தலைவி, “ நம்மாற்‌ பிறர்க்கு நேர்ந்த தீங்கில்லை 
யாகப்‌ தெருவினின்று கலங்குவாரைக்‌ கண்டு, நீ அத்துன்ப 
மாகக்‌ காண்பனவற்றை நின்‌ தலையிற்‌ கொள்கன்றாய்‌.. 


கு.றிஞ்சிக்கலி 93 


இது வாரணவாசியிலுள்ளார்‌ பெறும்‌ அருளாகிய 
பதவியை நீ ஏற்றுக்கொண்டதுபோலாகும்‌, அது கேட்ட 
தோழி, அடிபரந்த முலையினையும்‌ ஆராய்ந்த பூணினையு 
முடைய நல்லாய்‌ / பெரிய போர்‌ செய்யும்‌ கண்ணையுடைய 
என்‌ தோழி செய்த பொறுத்தற்கரிய வருத்தம்‌ விரைவில்‌ 
உயிரையும்‌ வாங்கும்‌. ஒண்டொடி ! அஃது உயிரை 
வாங்காதபடி இந்ரோய்‌ தீர்த்தற்குக்‌ காரணமான மருந்தை 
அருளாய்‌ ; அம்மருந்துதான்‌ மிகவும்‌ அரிதன்று ; நின்‌ 
முகங்‌ காண்டல்‌ காரணமாகப்‌ பிறந்த அருளை மருந்தாகும்‌ 
தன்கையாக உடையனென்று கூறா நின்றான்‌ ; ஆதலால்‌ 
அவன்றான்‌ நின்முகத்தை இக்காலத்தே பெறின்‌ அது 
மருந்தாவதல்லது வேறு சிறிதும்‌ மருந்தில்லையா யிருக்கு 
மாயின்‌, திருந்திழாய்‌ ! இனி நாம்‌ என்‌ செய்யக்‌ கடவேம்‌, 
என்றார்‌. அதுகேட்ட தலைவி, * பொன்செய்வாம்‌ ? என்று 
கூறி நகைத்து, உலகவொழுக்கததைத்‌ தப்பி ஒருவன்‌ தெரு 
வின்கண்‌ நின்று கூறுங்‌ கூற்றை உண்மையென்று 
கொண்டு அதன்‌ உண்மையை உணரேமாய்‌ நாம்‌ அதனைத்‌ 
தெளிதல்‌ எளிதென்று சொல்லக்‌ கடவேமென்றாள்‌. 

அது கேட்ட தோழி பின்னை நின்‌ கருத்து இதுவாயின்‌, 
ஒருவன்‌ சாந்தன்மை எளிதன்று எனக்‌ கூறக்‌ கட்வேமென்‌ 
டுள்‌. 

அதுகேட்ட தலைவி மாட்சிமைப்‌ படாத இவ்வூரில்‌ 
அம்பல்‌ அலராக மலரட்டும்‌ என்று கருதி நாணையும்‌ நிறை 
யையும்‌ விரும்பாத குடிப்பிறப்புக்கு உரிய ஓழுக்க நெஞ்சு 
இல்லாதவனாயினான்‌. அவனுக்குத்‌ தான்‌ இறந்துபடும்‌ 
எனக்‌ கூறும்‌ அத்தன்மை இல்லையாகும்‌. அதுகேட்ட 
தோழி நின்‌ பூணாகத்திற்‌ புணர்ச்சியை மனத்தாற்‌ கருதி 
இரவுக்‌ துயில்‌ கொள்ளானாய்‌ நங்கேண்மையை விருப்புற்ற 
வனை நாணம்‌ கொல்கின்றமையான்‌, எதிரே நீன்று மீட்ட 
நன்மை நமக்கு வருதலின்‌ அதற்குத்‌ தக்கது அறிந்து செய்‌ 
வாயாக என்றாள்‌. 


94 கலித்தொகை வசனம்‌ 


2s 

தலைமகற்குக்‌ குறை மூடிக்‌ எண்ணிய தோழி அவ 
னோட மாறுபடக்‌ கூறி அவன்‌ நீக்கிய விடத்து அவன்‌ 
குறை மரறாதிருத்தற்கு ஏற்பன சோல்லித்‌ தலைவியைக்‌ 
குறை முடிப்பிக்கின்றாள்‌. 

ஏடீ/ இவன்‌ ஒருத்தன்‌ என்ன குறையைப்‌ பெறாதிருக்‌ 
கின்றான்‌ 2? இவனது கேட்டைப்‌ பார்ப்பாயாக; அறிவுடை 
யோர்‌ தம்முடைய செல்வம்‌ முடிவடைகையினால்‌ வறுமை 
அடைவர்‌. அடைந்து தமது வருத்தங்‌ களையவேண்டித்தக்க 
உறவினரிடஞ்‌ சென்று தங்குறையை அவர்க்கு வாய்‌ விட்‌ 
டுச்‌ சொல்லத்‌ தொடங்கிப்‌ பின்னை அதனை முடியச்‌ 
சொல்லமாட்டாதிருப்பர்‌. அதுபோலத்தான்‌ கூறக்கருதிய 
தனைக்‌ கைவிட்டு என்னைப்‌ பலமுறையாகப்‌ பார்ப்பான்‌ ; 
பின்‌ யான்‌ தன்னை “நோக்கின்‌ தான்‌ மெல்லத்‌ தலையை 
இறைஞ்ச நிற்பான்‌. 

[தலைவன்‌ தம்மிடத்து வருகின்றதைக்‌ கண்டு தலைவிக்‌ 
குக்‌ கூறிப்‌, பின்னர்‌ அவனெதிர்‌ சென்று அவனை நோக்கிக்‌ 
கூறுகின்றாள்‌. ] 

ஏடா! நின்னைவீட்டு நீங்காத நிழல்போல்‌ என்னை 
வீட்டு நீங்காமற்றிரி£ன்‌ றவனே ! நீ எம்மோடு ஒரு நட்புச்‌ 
செய்யக்‌ குறித்தாய்போலக்‌ குறிப்பாலே எமக்கு SA 
தாய்‌. அதனை இதுவென்று கூறு. 

[தலைவன்‌ தன்‌ நெஞ்சொடு கூறுகின்றான்‌. ] 

யான்‌ என்குறையைச்‌ சொல்லின்‌ இவள்‌ மறுக்க 
மாட்டாளா? 

இவ்வாறு ஆராய்ந்து தம்மிடத்து இரந்தவர்களுக்கு 
யாதும்‌ ஒன்றை முகம்மறாது கொடாது உயிர்‌ வாழ்தலிற்‌ 
சாதல்‌ நல்லது என்றான்‌. 


குறிஞ்சிக்கலி 95 


அதுகேட்ட தோழி, இவள்‌ தந்‌ைத இரப்பார்‌ மே 
லுள்ள காதலினால்‌ யார்க்குஞ்‌ சிறந்த பொருள்‌ கொடுப்‌ 
பன்‌, நீ வேண்டிய பொருள்தான்‌ யாது, என்றாள்‌. 

அதுகேட்ட தலைவன்‌, கூற்றின்‌ குறிப்பறியாதவளே / 
என்னிடத்துப்‌ பொருளை இரக்கும்‌ மிடி. இல்லை. மருண்டு 
மடநோக்கஞ்‌ செய்யும்‌ நின்தலைவி என்னை அருளுதலை 
யான்‌ இரக்கின்றேன்‌, என்றான்‌. 

[அதுகேட்ட தோழி இவனிடத்துக்‌ களவொழுக்‌ 
கம்‌ அறியாள்‌ போன்று கூறுகின்றாள்‌. ] 

கடும்போரிற்‌ பகைவரைக்‌ கொன்றகளிறு போன்ற 
வனை ஒரு மகள்‌ அருளும்படி இருந்த குறை என்னவோ £ 

[ தலைவன்‌ நீங்கியபின்‌ தோழி தலைவியிடங்‌ கூறுகின்‌ 
டுள்‌ :] 

ஒண்டொடி ! இவன்‌ எங்கள்‌ தந்தையின்‌ உள்ளம்‌ 
குன்றாதபடி வேண்டுவன கொடுத்துத்‌ தான்‌ குறித்த 
தொன்று கைப்பற்றாமல்‌ போகா திருக்கும்‌ குணமுடையன்‌. 
அதனால்‌ நீ அருளினுந்‌ தாழ்வில்லை. அவன குறையுற்று 
மிற்கன்ற காலத்து யான்‌ தன்னை இகழ்ந்து சிரித்தாலும்‌ 
பலகாலும்‌ வருவான்‌. கள்வர்‌ தாங்குறித்த பொருளை நோக்காது 
நோக்குமாறு போல அக்குறைவுக்கு நடுவே நின்னை மனம்‌ 
நோக்காது நோக்கும்‌. அதனால்‌ இவன்‌ முற்றாக நாண 
மிலன்‌. நாணமின்மையான்‌ இவன்‌ போகின்ற போக்குப்‌ 
பலராலுஞ்‌ சிரித்து இகழப்படும்‌./ யான்‌ மடன்மா 
ஏறும்படி, நறியநுதலினையுடையவள்‌ அருளாளாய்‌ 
அருளை மாறிவிடின்‌, அவளோடு என்னிடை நிகழ்ந்தது 
ஊரிடத்தே அலரா மெனக்கருதிச்‌ செல்வான்‌ போல 
விருந்தது. 

26 

இது அடியோர்‌ தலைவராய பேருந்திணை, தலைவனுந்‌ 
தலைவியும்‌ மாறபட்டுக்‌ கூறித்தலைவி கூடக்‌ கருதிக்‌ கூறு 
கின்றாள்‌. 


96 ' கலித்தொகை வசனம்‌ 


“ இவனொருத்தன்‌ தன்னோடு புணர்ச்சிக்‌ குறிப்பின்‌ றி 
நிற்பாரையும்‌ தான்புணர்ச்சிக்‌ குறிப்புடையனாய்க்‌ 
கையாலே வலிதிற்‌ பிடித்துக்கொள்ளுவான்‌. ஆதலால்‌ 
இவன்‌ காணிலன்‌ எனத்‌ தலைவி கூறினாள்‌. அதுகேட்ட தலை 
வன்‌, “ அப்புணர்ச்சிக்‌ குறிப்பினது பகுதியாகிய மெய்ப்‌ 
பாடெல்லாம்‌ நின்னிடத்து பொருந்தியிருந்தா லும்‌ இல்லா 
விட்டாலும்‌ உள்ள நன்மை தீமைகளை நீ யறிவாய்‌. யான்‌ 
புணர்ச்சிக்‌ குறிப்பை அறியேன்‌ ; பூங்கொத்து நெருங்கின 
கொடியை ஓப்பாய்‌ ! நின்‌ மேனி தழுவுவதற்கு இனிதா 
யிருக்கையினுலே நினனை யான்‌ புல்லினேன்‌ ?' என்றான்‌. 
அதுகேட்ட தலைவி, “ஏடா,” தனக்கு இனிதாயிருக்கு. 
மென்று கருதிப்‌ பிறர்க்கன்னாகனவற்றை வலிதிற்‌ செய்வது 
இன்பத்தைத்‌ தருமோ என்றாள்‌. 

அதுகேட்ட தலைவன்‌, சுடர்த்தொடீ/ உனது முதுமை. 
யிடத்தே நிகழ்கின்‌றவற்றை இப்பொழுது கைவிடு. யான்‌ 
கூறுகின்‌ றபடி. ஓழுகு.நீர்‌ உண்பார்‌ அதுஇனிதாயின்‌ உண்ப 
ரல்லது ௮ந்நீர்க்கு இனிதாயிருக்குமென்று கருதி அதனை 
உண்ப3ரா 2 ஐந்து வாயுடைய பாம்பின்‌ வாயிலே அகப்பட்டு 
வருந்திச்‌ செய்யுங்காரியம்‌ அறிகிலேன்‌. இனியாது செய்‌ 
வேன்‌. மறுவில்லாத மதிபோல விளங்கும்‌ முகத்தினை 
யுடைய மகளிரை வலிதிற்‌ புணர்தலும்‌ ஓரு மண மென 

நூலிற்‌ கண்டது என்று கூறினான்‌. 


அதுகேட்ட தலைவி, * நரல்களால்‌ உயர்ந்த மணம்‌ 
கூறப்பட்டு, உலக ஒழுக்கமும்‌ அவ்வாறு இருக்குமாயின்‌, 
அவனும்‌ யான்‌ மறுத்துக்‌ கூறுஞ்‌ சொல்லைக்‌ கொள்ளாது: 
வலியின்றி வருந்துவானாயின்‌, அவன்‌ மனத்தில்‌ முற்பிறப்‌ 
பில்‌ யாலும்‌ அவளும்‌ வேறல்லம்‌ என்பதொன்று அவனிடத்‌ 
அண்டாகுமாயின்‌, நெஞ்சே அவனோடு நமக்கு இனி 
மாறுபாடுண்டோ எனப்புணர்ச்சிக்கு  உடன்பட்டுக்‌ 
கூறினாள்‌. 


குறிஞ்சிக்கலி 97 


27 
தோழி தலைவனது குறையை முடிக்கக்‌ கருதினாள்‌ஃ 
கருதி அவன்‌ நிலைமையைத்‌ தலைவிக்குக்‌ கூறினாள்‌. தலைவி 
உரைத்த மறுமோழியால்‌ அவள்‌ குறிப்பறிந்து, (இவ்வகை 
யான தலைவனுக்குச்‌ சோல்லு ? -என அவளுடன்‌ நகை. 
யாடிக்‌ கூட்டமுண்மையைத்‌ தான்‌ அறிந்ததை அவளுக்குக்‌ 
கூறுகின்றாள்‌ : 


அவன்‌ தான்‌ தொழுகன்‌ றமையைப்‌ பிறர்‌ காண்பர்‌ 
என்பதையும்‌ கவனிக்க மாட்டான்‌. நாம்‌ நோக்குங்கால்‌: 
அவன்‌ எம்மை நோக்குத்‌ தொழுது நிற்பான்‌. அவன்‌ இவ்‌ 
வாறு நம்மைத்‌ தொழுதல்‌ பழியாகுமென்று தொழுதலை 
விலக்கி அவனைப்‌ போக விடுவேன்‌. யான்‌ அப்படிச்‌ செய்‌ 
தல்‌ அவனுக்கு வருத்தஞ்‌ செய்தலின்‌ அவன்‌ செல்லாது: 
நிற்பன்‌. ஆதலால்‌ நாம்‌ இனி அவனை இவ்விடத்தே வரா 
மற்‌ செய்தல்‌ இயலாது. ஏடீ / இங்ஙனம்‌ காத்தற்கு அரி 
தான நிலைமை கண்டு மேல்‌ என்‌ செய்யக்‌ கடவேம்‌ £ 


அழகிய தோடணிந்தவளே ! வருத்தத்தையுடைய 
அவனிடத்து நீ கூடுங்‌ கூட்டத்தை யான்‌ விரும்பி நின்னைப்‌ 
பல முறையும்‌ அழைத்துக்‌ கொண்டு போய்‌ விட்டேன்‌ 
போலவும்‌ இருப்பேன்‌. அவன்‌ இதை 'அறியாதபடி?- 
நீ என்‌ தோள்‌ மேல்‌ கரும்பாக எழுதும்‌ குழம்பிற்‌ கென்று 
யான்‌ அவனிடத்திற்‌ செல்வேன்‌. அவ்விடததே நீ வந்து, 
£ இவ்விடத்தை நினக்கு இருப்பிடமாகக்‌ கருதி வந்தாயோ ?' 
என்று என்னைத்‌ தேடி வந்தாய்‌ என்று சொல்லி அவ்விடத்‌ 
இனின்றும்‌ குறியிடத்தே செல்‌. அவன்‌ நோய்‌ தீர்க்கும்‌ 
மருந்து நீ யாதலின்‌ அவன்‌ உனது நல்ல பாதங்கள்‌ மீது: 
வீழ்ந்து உன்னை இரப்பான்‌. 

அதுகேட்ட தலைவி, நீ வாராய்‌ ; இன்னும்‌ ஒரு முறை. 
அவனிடத்தே சென்று, உன்‌ குறை முடிததலைத்‌. தனக்‌. 


8 கலித்தொகை வசனம்‌ 


குக்‌ கடனாக அவள்‌ ஏற்றுக்கொண்டு கூட்டத்திற்கு உடம்‌ 
பட்டாள்‌ ?? என்று அவனுக்குக்‌ கூறமாட்டேனென்று என்‌ 
னுடம்பைத்‌ தொட்டுச்‌ சத்தியஞ்‌ செய்வாயாக. 

அதுகேட்ட தோழி, யான்‌ க.றிய குற்றம்‌ இதுவோ £ 
இனி இது செய்யும்‌ வகையைச்‌ சுருக்கமாகக்‌ கேள்‌ ; நின்‌ 
டு யான்‌ இதனை ஆராய்ந்தபோது நீயும்‌ நாணத்தால்‌ 
நிலத்தைக்‌ 8றி என்னிடத்தே வேறுபட்டு நின்றாய்‌. இந்‌ 
நிலை என்னுடன்‌ செய்தற்கு எளிது. இதனை நீ அவனுடன்‌ 
கின்று பார்த்துச்‌ செய்தல்‌ அரிதன்றோ 7 


28 

முன்னேல்லாம்‌ இடைவிடாது அருமை பாராட்டி 
ஓய்ந்த தலைவன்‌ வந்து தலைவியைப்‌ புகழ்க்‌ துரைத்தான்‌. 
தலைவி (பரிகாசமாக) இகழ்தலும்‌ தலைவன்‌ அவளோடூ 
மாறுபடக்‌ கூறி நகையாடிக்‌ கூட்டத்துக்கு உடம்படு 
விக்கிறான்‌, 

உனது அழ முகம்‌ மதிபோன்றது. பின்னி விடப்‌ 
பட்டதும்‌ இரத்தினம்‌ விளங்குவதுமாகிய கூந்தல்‌ மதியைச்‌ 
சூழ்ந்த மேகம்‌ போன்றது. பின்னிவிட்ட மயிரிடத்தே 
அண்ணிய நூலாற்‌ நறொடுக்கப்பட்ட மலர்கள்‌ மலர்ந்து 
தேனால்‌ ஈரமான இதழகளுடையனவாயிருக்கும்‌. அவை 
(மதியை விழுங்கிய) கரும்பாம்பினிடத்தே கிடந்து அதன்‌ 
கறிய நிறத்தோடு மாறுபடும்‌ கார்த்திகை நட்சத்திரம்‌ 
போன்றன. இவ்வாறு பொருந்திய அழகால்‌, கண்டார்‌ 
மனத்தை வருத்திச்செல்இன்‌ றவளும்‌ அழகிய கூந்தலுடைய 
வஞமாகய அணங்கே ! நீ என்னை இகழாது யான்‌ கூறு 
கன்றதை ஆராய்ந்து பார்‌. பண்டு நீ எனக்குப்‌ பெரிய 
பொன்‌ குவியல்‌ போன்‌ நிருப்பாய்‌. 


தலைவ இவள்‌ யான்‌ தன்னால்‌ அழகு பெற்றேன்‌ 
என்று கூறுவதைப்‌ பாராய்‌. நீ எழுதுதலால்‌ அழகு பெற்ற 


குறிஞ்சிக்கலி 92 


எமது முலையாலும்‌ மார்பீடத்தே இடைவீடாது உழுத: 
நல்வினையுடையேமோ ? ௮ஃதின்றே. 


தலைவன்‌ :--வண்டுகள்‌ ஓலிக்கின்ற பூவாற்‌ செய்த மாலை 
யணிந்த அழகுடையாய்‌ ! நீ உழுதாய்‌ ; திருந்திய ஆபரண 
மணிந்த மெல்‌ லிய தோளில்‌ யான்‌ தீட்டிய கரும்பு அழகு, 
பெற்றது, நின்‌ முலைகள்‌ இடைவிடாமல்‌ என்‌ மார்பைப்‌ 
புணர்ந்ததன்‌ பயனாலன்றோ £ நின்‌ குற்றந்தீர்ந்த முகம்‌ 
போலக்‌ குவளை மலர்‌ மலர்ந்திருக்கும்‌. அக்‌ குவளை மலர்‌ 
போன்ற கண்கள்‌ அழகு பெறுவதும்‌ நீ இடைவிடாது: 
புணர்ந்ததன்‌ பயனாலன்‌ றோ. முல்லை முகை ஓத்த 
எயிற்றினையுடையாய்‌. இவ்வழகுகளன்றி வேறு அழகு. 
உண்டாக நீ புணர்வாயாக (இனியான்‌ வரைந்துகொள்‌ 
வேனென்‌ றவா.று. ) 

அதுகேட்ட தலைவி; ஏடா! நீ எனது தோளிடத்து 
எழுதிய கரும்புக்கு நீ கூறிய அழகை ஏற்றுக்கொண்டேன்‌. 
நீல மலர்‌ போன்றதும்‌ வேல்போன்றதுமாகிய கண்‌ 
களுக்கும்‌ மற்றுமுள்ள உறுப்புகளுக்கும்‌ பெரிய பசப்பு! 
உண்டென்று கூறுவாய்‌ £ a 

அதுகேட்ட தலைவன்‌ ; நல்லாய்‌ ! இகுளையே! யான்‌ 
கூறுவதைக்‌ கேள்‌. அரசனைச்‌ சார்ந்து அவன்‌ செல்வத்‌ 
தைப்‌ பெற்று ஒருவன்‌ உயர்வடைவானாயின்‌, அவனாலுள்ள 
பலனை வேந்தன்‌ கொள்வன்‌. 

இவ்வாறு இவ்வீடத்தே யான்‌ எய்துவேன்‌. [கூட்டத்‌ 
தால்‌ செயற்கை அழகுபெற்ற உன்னை மணந்து கொண்டு 
நின்றே பெறும்‌ பயன்‌ எல்லாங்‌ கொள்வேன்‌ என்றவாறு. 7 

தலைவி :—அவ்வாறே ஆவதாக. 

தலைவன்‌ :— முத்தை ஓக்கும்‌ முறுவல்‌ உடையாய்‌ ! நீ 
அவ்வாறு வெறுப்பொடிருந்து கூறினாயாயின்‌, நீ முன்பு 
அடைந்த பசப்பு எல்லாம்‌ இனி ஒரு காலமும்‌ அடையாத 


100 கலித்தொகை வசனம்‌ 


படி ஓழித்து விடுதற்கு, வேங்கைப்‌ பூபோன்று மிக்க அழகு 
தேமலுடையதும்‌ பூணையணிந்ததுமாகிய பெஞ்சினலே 
பொய்யாகவாயினும்‌ என்னை ஒரு முறை தழுவுவாயாக. 


29 

இரவுத்‌ குறியிடத்துத்‌ தலைவன்‌ வருதல்‌ அலராகும்‌ 
என்று தோழி அஞ்சினாள்‌. அவள்‌ தலைவன்‌ வருதலை நிறுத்‌ 
தக்‌ கருதி, அவன்‌ இராக்காலத்தே சேய்த குறியை அறிவதற்‌ 
குத்தான்‌ வேளியே சேன்றவிடத்த நிகழ்ந்த சேய்தியாக ஒரு 
போய்யை நாடக வழக்கும்‌ உலகியல்‌ வழக்குமாகப்‌ படைத்‌ 
துக்கோண்டு தலைவன்‌ மறைவிடத்தே வந்தபோது தலைவிக்‌ 
குக்‌ கூறுவதுபோல அவன்‌ கேட்கும்படி கூறுகின்றாள்‌ : 

திருந்திய ஆபரணங்களை அணிந்தவளே / இவ்வூரி 
டத்தே நரைத்த தலையனும்‌, போர்வையுடையவனும்‌, 
கருங்குட்டத்தால்‌ காலுங்கையும்‌ முடமாயெவனுமாகய 
ஒரு முதிய பார்ப்பான்‌ நமது தெருவில்‌ வந்து போகாமல்‌ 
ஓளித்துத்‌ திரிவான்‌. அவனை நீ அறிவையல்லையோ ! அவ 
னினின்றும்‌ உன்னைப்‌ பாதுகாத்து நடப்பாய்‌ என்றும்‌ நீ 
என்னிடம்‌ கூறுவாயல்லையோ ? அதனை யான்‌ கவனியாது 
உயீர்கள்‌ எல்லாம்‌ உறங்கும்‌ இராக்காலத்தே எமது மார்‌ 
பைச்‌ சேரும்‌ தலைவன்‌ செய்யும்‌ குறியை அறிதற்கு வந்து 
நின்றேன்‌. அந்தப்பார்ப்பானாலே இராக்காலத்து நகைக்‌ 
கத்தக்க ஓரு சம்பவம்‌ நடந்தது. அதனை ஊரவர்கள்‌ கேட்‌ 
பின்‌ சிரித்து மகிழ்வர்‌. அது நிகழ்ந்தபடியைத்‌ கேட்டருள்‌. 
அவன்‌ யான்‌ நின்ற இடத்தே குனிந்து பார்த்தான்‌. பார்த்து 
பெண்கள்‌ இவ்விடத்தில்‌ நிற்கும்‌ கரலமல்லவாதலின்‌ 
இவ்விடத்தில்‌ நிற்கும்‌ நீ யார்‌. நீ என்னிடத்தில்‌ அகப்பட்‌ 
டுக்கொண்டாய்‌ ”” என்று மெல்லென்று வணங்கி வைக்‌ 
கோலைக்கண்ட முதிய எருதுபோல என்‌ பக்கத்தினின்‌ றும்‌ 
போகாது நின்றார்‌. நின்று, பெண்ணே / வெற்றிலை போட்‌ 


குறிஞ்சிக்கலி 101 


டுக்கொள்‌ என்று கூறித்‌ தனது வெற்றிலைப்‌ பையைக்‌ 
குலைத்து நீ எடுத்துக்கொள்‌ என்று தந்தான்‌. யான்‌ யாதும்‌ 
மறுமொழி கூறாது நின்றேன்‌. அவன்‌ அஞ்சித்‌ தனது எண்‌ 
ணத்தைக்‌ கைவிட்டு விரைவாகச்‌ சென்றான்‌. யான்‌, 
“யான்‌ பெண்‌ பசாசு ; எனக்கு அருள்செய்‌ ; எனக்கு 
அருளாது வருத்துவாயாயின்‌ இவ்வூரில்‌ நீ பெறும்‌ 
பலியை நீ பெறாமல்‌ யான்‌ எடுத்துக்‌ கொள்வேன்‌? 
என்று பல வார்த்தைகளைச்‌ சொன்னேன்‌. முதிய பார்ப்‌ 
பான்‌ என்னைப்‌ பெண்பசாசென்று கருதி அஞ்சனா 
னென்று யான்‌ அறிந்தேன்‌ ; ஓரு கையால்‌ மணலை 
அள்ளிக்கொண்டு ஓயாது அவன்‌ மேலே தூவினேன்‌. 
அவன்‌ அவ்விடத்தில்‌ நின்று பயத்தினால்‌ ஊரெல்லாங்‌ 
கேட்கும்படி. குற்றத்‌ தொடங்கினான்‌. இவ்வாறு தனியே 
நிற்கும்‌ மகளிரைக்‌ கண்டால்‌ தன்‌ காமவேட்கையால்‌ மேல்‌ 
விழுதலாகிய விருப்பமுள்ள முதிய பார்ப்பானுடைய நாட 
கம்‌, நங்காதலர்‌ நம்மைக்‌ குறியிடத்து வந்து காணுங்காட்சி 
கெடும்படி நமக்கு வருத்தமாய்‌ விளைந்தது. இது சம்ப 
வித்தது எப்படியிருக்கிறதென்றால்‌ ; கொடிய புலியைப்‌ 
பிடிக்கும்படி கட்டிய வலையில்‌ அத்தன்மையில்லாத ஒரு 
குள்ளநரி அகப்பட்டது போலாகும்‌. ஆதலால்‌ இனி 
இரவுக்குறி நிகழ்ச்சி இன்றாகும்‌ போலும்‌. 


கு.நிஞ்சிக்கலி முற்றும்‌ 


தூன ரோவது 
மருதக்கலி : மருதம்‌ 

மருதம்‌ என்பது வயலும்‌ வயல்‌ சூழ்ந்த நிலமும்‌. மணி 
தன்‌ வேடனாயும்‌ (வேடனுக்கும்‌ இடையனுக்கும்‌ இடையி' 
அள்ள ) குறவனாயும்‌, இடையனாயும்‌ வாழ்ந்து இறுதியில்‌ 
உழவனாக வாழ ஆரம்பித்தான்‌. மருத நிலத்தில்‌ மக்கள்‌ 
உணவுக்கு வேண்டிய தானியங்கள்‌ விளைந்தன ; ஆடு மாடு 
கள்‌ பெருகின. ஆடு மாடுகளும்‌ உணவுப்‌ பொருள்களுமே 
மனிதனின்‌ செல்வமாகக்‌ கருதப்பட்டன. கைத்தொழில்கள்‌ 
வளர்ச்சி யடைந்தன. மக்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாகப்‌ 
பிரிந்து தொழில்‌ புரியும்‌ நிலைமை ஏற்பட்டது. இதனால்‌ 
சாதிகள்‌ ஏற்பட்டன. மருத நிலத்தில்‌ அரசனுடைய 
இராசதானியிருந்தது. மக்களின்‌ பொழுது போக்குக்‌ 
குரிய பல வசதிகளும்‌ அங்கு இருந்தன. அங்கு பரத்‌. 
தையர்‌ சேரிகளும்‌ இருந்தன. ஒவ்வொரு தேசத்தும்‌ 
நகரங்களில்‌ இன்றும்‌ பரத்தையர்‌ காணப்படுகின்றனர்‌. 
இல்வாழ்கையில்‌ ஓழுகும்‌ ஆடவர்‌ சில சமயங்களில்‌ 
பரத்தையர்‌ உறவு கொண்டு அவர்‌ இல்லங்களில்‌ தங்கி 
யும்‌, அவர்களுடன்‌ நீர்த்துறைகளுக்குச்‌ சென்று நீராடி 
யும்‌, அவர்களின்‌ ஆடல்‌ பாடல்களைக்‌ கண்டு கேட்டுக்‌ 
களித்தும்‌ இருப்பர்‌. இக்காரணங்களால்‌ தலைவன்‌ தலைவி 
யருக்கடையில்‌ சிறு சண்டைகள்‌ நேரும்‌. இவ்வாறு 
நேரும்‌ சிறு பிணக்குகள்‌ ஊடல்‌ எனப்படும்‌. இவ்வூடல்‌ 
நீடித்து நிற்குமாறில்லை. தளர்‌ நடைப்‌ புதல்வன்‌ ஏது 
வாகவும்‌ பிற காரணங்களாலும்‌ இவ்வூடல்‌ தீரும்‌. ஊட 
லும்‌ ஊடல்‌ நிமித்தமுமாகிய பொருள்களமைத்துப்பாடப்‌: 
பட்டனவே மருதத்திணையிற்‌ காணப்படும்‌ பாடல்களாகும்‌. 

1 i 

தலைவன்‌ பரத்தையரிடத்துச்‌ சேன்றிருந்தபின்‌ வீட 

திரும்பினான்‌. அப்போது தலைவி அவன்‌ பரத்தையை மணக்‌ 


மருதக்கலி 103 


ததும்‌ புனலாடினதும்‌, துணங்கையாடினது மாகியவற்றைக்‌ 
கூறிப்‌ பலந்தாள்‌. அவள்‌ ஊடலைக்‌ கண்டு சார்ந்த தலைவ 
னுடன்‌ ஊடல்‌ தீர்ந்து கூறுகின்றாள்‌ தலைவி ; 

பெருகுகின்ற நீரிடத்தே குவளை பூக்கும்‌. குவளை 
மலர்களை விற்பார்‌ வயலிடத்தே சென்று அவற்றைப்‌ பறிப்‌ 
பர்‌ ; அவற்றைத்‌ தலையில்‌ வைத்துச்‌ சுமந்து ஊரின்‌ 
கட்‌ செல்வர்‌. அம்மலரைச்‌ சூழ்ந்து வண்டுகள்‌ செல்லும்‌” 
உயரமும்‌ அழகுமுடைய யானையின்‌ நாறுகின்ற மதத்தை 
வண்டுகள்‌ படிந்திருந்து உண்ணும்‌. இவ்வண்டுகள்‌ குவளை 
மலர்களுடன்‌ புதிதாகவர்த வண்டுகளுக்கு யானையின்‌ மதத்‌ 
தை விருந்தளிக்கும்‌. விருந்துண்ட புதிய வண்டுகள்‌ பகற்‌ 
காலத்து அவ்விடத்திற்றங்கும்‌. பெரிய இறையிடத்திற்‌ 
டெந்தவளை' யழுத்துதலால்‌ தழும்பு உண்டாகும்படி. பெண்‌ 
கள்‌ தம்‌ கணவரைச்‌ சேர்வர்‌. அவர்களின்‌ தேன்‌ நாறும்‌ 
மயிரினுள்ளே கிடந்து முல்லை அரும்புகள்‌ முற்றி மலர்ந்து 
வாசங்கமமும்‌. அப்புதிய வண்டுகள்‌ அம்மலர்களைப்‌ 
பாய்ந்து ஊதி இராக்காலத்தில்‌ தம்‌ துயரைப்‌ போக்கும்‌. துய 
ரைப்போக்கியபின்‌ தாம்‌ விரும்பியிருந்த பூக்களையுடைய 
தடாகத்தை மறந்து அதனைப்பின்பு ஒருபோதும்‌ நினையா 
தனவாகும்‌. இவ்வாறு நல்ல நீர்வளம்‌ பொருந்திய 
ஊரனே ! 

ஆரவாரமுடைய சிறப்பில்லாத பொதுமகளிரை பூ 
வணிந்து கலியாணங்‌ கொண்டாய்‌. அக்கலியாணத்தில்‌ 
உண்டான உனது அழகிய நாற்றத்தை விடியற்காலத்து 
நாங்கள்‌ பெற்றேம்‌. எங்கள்‌ மெத்தை போன்ற மிருது 
வான தோள்கள்‌ மெலியும்படி, நீ, விரும்பிய பரத்தயரை க்‌ 
கூடி மண வீட்டிடத்தே யிருந்தாய்‌ என்று பிறர்‌ சொல்ல்‌ 
நினக்குண்டாகிய அழகிலும்‌ அது (நாற்றம்‌) சிறப்புடைய 
தல்லவோ £ 

உன்னுடைய மார்பிடத்துள்ள மாலையை வாங்கிக்‌ 
கொண்டவளது, நெற்றிக்‌ கட்டாகிய பூமாலையைத்‌ தடு 

கு. 


104 கலித்தொகை வசனம்‌ 


மாறி அணிந்து, (ஆண்‌ அணியும்‌ பெண்ணணியும்‌) கெடா 
மல்‌ இவ்வீடத்தே வந்து நின்றாய்‌. அது நீ பொன்‌ மகரக்‌ 
குழையை யுடைய பரத்தை யுடனே புனல்‌ விளையாடுகின்றா 
யென்று பிறர்‌ சொல்ல நினக்குண்டானஆரவாரத்திற்‌ பெரி 
தாகவும்‌, எம மேனிகனலுதற்குக்‌ காரணமான காம 
கோய்க்கு மேலாகவும்‌ இருந்ததன்றோ ?2 

பரத்தையர்‌ ஒளிபொருந்திய நெற்றியுடையர்‌. அவர்‌ 
களைக்‌ கூடுதலால்‌ அவர்கள்‌ அணிநின்‌ மார்பிடத்தழுந்‌ 
அம்‌. அவ்வடுக்கள்‌, நீயும்‌ பரத்தையருக்குரிய அணிகளை 
அணிந்தாய்‌ போன்று அழகுசெய்யும்‌. ஓர்‌ அணியே 
அவர்க்கும்‌ உனக்கும்‌ அணியாகப்‌ பொலிவு பெற்ற 
அழகையாம்‌ காணும்படி. வந்தாய்‌. அவ்வழகு நின்னைப்‌ 
பிரிந்த விடத்து வாடியிருக்கும்‌ இயல்புடைய பரத்தைய 
ரோடு நீ துணங்கையாடினா யென்று பிறர்‌ கூறும்‌ ஆர 
வாரத்திலும்‌ பெரிதாயிருந்தது. 

இவ்வாறு யாம்‌ கூறுதற்கேதுவாக நீ வருதலின்‌ யாம்‌ 
கின்னருளைப்‌ பெற்றேம்‌. நீயும்‌ எம்மை அருள்‌ செய்தாய்‌, 
நீ விரும்மிய பரத்தை யரிடத்துத்‌ தேரைச்‌ செலுத்தும்‌ 
வீருப்புடைய பாகன்‌, தேரை வேகமாகச்‌ செலுத்தி அவர்‌ 
கள்‌ சேரிக்குச்‌ செல்வான்‌. அதற்குமுன்‌ அப்பரத்தையர்‌ 
அன்புகெடாதபடி நீ அவ்விடன்‌ சென்று அவ்வன்பை 
நிலைக்கச்‌ செய்வாயாக. 

2 

தலைவிவாயில்‌ மறுத்தாள்‌. தலைவன்‌ ஆற்றாமை 
வாயிலாகச்‌ சேன்று அவளைக்கூடினான்‌. அவன்‌ நீங்கியபின்‌ 
வந்த தோழிக்குத்‌ தலைவி சோல்லுகின்றாள்‌ : 

முதிர்ந்த கார்காலத்தே, வையையா று அலர்ந்து கமழ்‌ 
இன்ற இதழ்களுடைய பூக்களைச்குடி மேன்மை பெற்றுப்‌ 
புலவர்கள்‌ பாடும்‌ கவிகளைப்பெறும்‌. அது மதுரை 
ஊரைச்‌ சூழ்ந்து வருதலின்‌ நிலமடந்தை அணிந்துள்ள 


மருதக்கலி 705: 


பூமாலை போல அழகு பெறும்‌. வையை நீர்‌ சூழ்ந்து மதிலைப்‌ 
பொரும்‌ பகையன்றிப்‌ பகைவர்‌ போரால்‌ வளை த்தலைச்‌ 
சிறிதும்‌ அறியாத, நீர்சூழ்ந்த மதிலை உடையன்‌ பாண்டி. 
யன்‌. 

ஏடீ / அழகிய கரிய கண்ணுடைய பரத்தையர்‌ தமது 
மாலைகளால்‌ அவனை அடிப்பர்‌. அதனால்‌ நேர்ந்த புண்க 
ளாகிய தழும்புகளைக்‌ காட்டி அவன்‌ என்னிடம்‌ அன்‌ 
பின்றி வருவானாயின்‌ யான்‌ புலப்பேன்‌ என்று சொல்லி 
யிருப்பேன்‌. அதனாற்‌ பெற்ற பயன்‌ யாது? அவனைக்‌ 
காணில்‌ இச்செயலற்ற நெஞ்சு யான்‌ அவனைக்‌ கூடுவே 
னென்று கூறாநிற்கும்‌, 

வளைந்த அழகிய பிறைபோல்‌ நெற்றியுடையோரும்‌ 
கொடி போன்றோருமாகிய பரத்தையரின்‌ முலைகளிடத்தே 
முழுகி (அவர்கள்‌ அழுத்திப்‌ பூசின) அழகழிந்த சந்தன 
முடையனாய்‌ .வருவானாயின்‌ யான்‌ புலப்பேன்‌ என்று கூறி 
யிருப்பேன்‌. காணில்‌ அவனைக்‌ கூடுவேன்‌ என்னும்‌, யான்‌ 
கூறியதைக்‌ கேளாத எனது நெஞ்சு. 

ஏடீ / தான்‌ புணர்ந்த அழகிய பரத்தையரின்‌ விளங்கு 
இன்ற பற்கள்‌ அழுத்துகையினால்‌ மிகச்‌ சிவந்த தழும்பு 
கனைக்‌ காட்டி வருவானாயின்‌ புலந்திருப்பேனென்று கூறி 
.யிருப்பேன்‌. அவனைக்‌ காணில்‌ தனிமையான நெஞ்சு 
அவனிடத்தே பணியும்‌. 

பிறை ஓத்த நெற்றியை யுடையவளே / தம்மிடத்தில்‌ 
வலியில்லாது: அவனிடத்தே கீழ்‌ உற்றுச்‌ செல்லும்‌ நெஞ்‌ 
சுடைய மகளீர்க்குத்‌ தாம்‌ நினைத்தனவெல்லாம்‌ முடித்தல்‌ 
ஆகுமோ ₹ 

ட] 

பரத்தையர்‌ சேரியினின்றும்‌ வந்த தலைவனோடு காமக்‌ 
கிழத்தி ஊடினாள்‌. அது கண்டு சேன்று சார்ந்த தலைவ 
டைன்‌ ஊடல்‌ தீர்ப்பாள்‌ அவள்‌ கூறுகின்றாள்‌ : 


200 கலித்தொகை வசனம்‌ 


. இவ்வுலகம்‌ பிறர்க்கும்‌ பொது என்னும்‌ மொழி 
யின்றி உலகம்‌ முழுவதையும்‌ ஆளும்‌ அரசருக்கு அமைச்‌ 
சர்‌ அறிவாகிய சொல்லைச்‌ சொல்வர்‌. அவ்வமைச்சர்‌ 
போன்ற சான்றோரின்‌ தீமையில்லாத சொற்களைக்‌ கேட்‌ 
கும்‌ செவி வயலாகவும்‌, சான்றோரின்‌ பாடல்கள்‌ தம்‌ 
சொல்லை வளர்க்கும்‌ நீராகவும்‌ கொண்டு, அறிவுடைய 
காவாகிய ஏராலே புலவர்‌ உழுது உண்பர்‌. அப்புலவரின்‌ 
புதியகவிகளைக்‌ கொள்ளை கொண்டுண்ணும்‌ மதில்‌: 
சூழ்ந்த புனலுடைய நாட்டையுடையவனே ! 


நின்‌ பரத்தையர்‌, ££ இவ்வூரன்‌ நமக்கு உறுதியான 
வனல்லன்‌ ” எனக்‌ கூறிப்‌ பீன்‌ ஒருவர்‌ கூறியவாறு ஒருவர்‌ 
கூறாது ஒரு ஊரிற்‌ சென்று குடியேறும்‌ தொகையிீனராய்‌: 
(பலராய்‌) திரண்டிருப்பர்‌. 

££ நமக்கு இவன்‌ உறவலலன்‌ ; அவனை முயங்காதேயுங்‌ 
கள?” எனத்‌ தோள்கள்‌ சொல்லவும முயங்கக்‌ கருதி 
௮த்தோள்களோடு மாறு கொண்டு நின்பரத்தையரை 
ஒத்த நெஞ்சினையுடைய யாங்கள்‌ ஆயினேம்‌. 


நீ சொன்ன குறியிடத்தே வந்து பார்த்து நின்னைக்‌. 
காணாமையின்‌ எம்மிடத்தே வந்தாயென்று கருதி எமது: 
கதவை அடைந்து தட்டிக்கையீன்‌ வளைகளால்‌ தம்‌ வரவினை 
அறிவிக்கும்‌ இயல்புடைய பரத்தையரை யாம்‌ நோவேமோ?' 


முகை போன்ற தனங்கள்‌ அணைகையினாலே அழ 
இழந்த நின்மாலைகள்‌ எம்மை இகழும்‌. வடியுடைய செப்‌ 
பீனுள்‌ வைத்த மாலையை யாம்‌ ஓத்தேம்‌. ஊடியவர்களது 
அழகு கெடும்படி அவரை இடையன்‌ கொன்ற மரமாக்‌ 
இப்பரத்தையரின்‌ மயக்கத்தைத்‌ தீர்க்கும்‌ அவனது மார்பு 
என்று எழும்‌ சொல்லை நாம்‌ கோவேமோ ? 

உனது மிகுந்த ஆரவாரத்தைக்‌ கேட்டு இது மணமனை 
எனக்‌ கருதப்‌ பொலிக, பொலிக, என்று கூறிப்‌ (பரததை. 


மருதக்கலி 107 


இல்லிற்‌) புகுந்த பாணனையாம்‌ கண்டேம்‌. கண்டயாம்‌, 
சேரியிடத்தே சென்று நீ தங்கிய வீட்டை வினாவீனவனாய்த்‌ 
தேரோடு திரியும்‌ பாகனைக்குறை கூறுவேமோ ? 

எம்மனைக்‌ கண்ணே நீ ஒரு காலத்து வந்தாயாயின்‌ 
நின்னைப்‌ பெற்று மகிழ்ந்து நீ நீங்கிய பின்‌ என்‌ தோள்கள்‌ 
மெலியும்‌. அதனை அறிந்தார்‌ இவளும்‌ இவரும்‌ -இத்தன்‌ 
மையர்‌ என்று புறங்கூறுவர்‌. அதனை ஏற்றுக்கொண்டு 
பழைய நிலைமையைப்‌ பெறுதற்கு முயங்குவேம்‌. நீ விரும்‌ 
பாத நின்மார்பின்‌ முயக்கம்‌ கனவிற்‌ இடைத்த செல்வத்தை 
ஓக்கும்‌. 3 

4 

இதவும்‌ அது : 

மெல்லிய சூட்டு மயிரினையுடைய அன்னம்‌ தனது 
அழகிய நடையுடைய பேட்டோடு அலர்ந்த பூக்களுடைய 
குளிர்ந்த தடாகத்தே நின்ற தாமரையின்‌ புதிதாக முறுக்‌ 
கவிழ்ந்த தாது சூழ்ந்த தனி மலர்ப்‌ புறத்தே சுற்றித்‌ 
திரியும்‌. அத்தோற்றம்‌, காதலைத்‌ தருகின்ற கலியாண 
நானில்‌ ஆடையுள்‌ ஒடுங்கியிருக்கும்‌ அழகிய மானின்‌ 
நோக்கம்போன்ற பார்வையுடைய மணப்பெண்ணுக்குத்‌ 
துணையாக, வேதமுணர்ந்த பார்ப்பான்‌ ஏரியை வலஞ்‌ செய்வதுபோல்‌ 
இருக்கும்‌. 

தெளிந்த ஓசை செய்யும்‌ உள்ளிடு மணியுடைய 
சிலம்பு ஒலிக்கத்‌ தெருவின்‌ கண்‌ வந்து தாக்கி ஒருத்தி 
உனது மனத்தைக்‌ கவர்ந்து பின்பு கை விட்டாள்‌. நீ 
அதனால்‌ உண்டான வருத்தத்தைக்‌ கூறி அவளை அழைத்‌ 
அக்‌ கொள்ள நின்றாய்‌. அவ்வகையான நீ கருதி வந்த 
காரியம்‌ வேறொன்றாக இவள்‌ அறுதியுடைய எண்ணம்‌ 
(உறுதியான எண்ணம்‌) உடையள்‌ அல்லள்‌ என்று கருதி 
இவ்விடத்தே வந்து பயனில்லாத சொற்களைச்‌ சொல்‌ 
வாயோ 2 


108 கலித்தொகை வசனம்‌ 


நீ சென்ற விடம்‌ அறியாது, பாகனைத்‌ தேரோடு 
விட்ட பரத்தையின்‌ வரவை ஏற்றுக்‌ கொள்ள நின்றாய்‌. 
இவ்வீயல்புடைய நீ நெஞ்டெத்து எண்ணி வந்தது இன்‌ 
னொன்றாக இவள்‌ நிறையிலள்‌ என்று கருதி நின்‌ பொய்‌ 
யாகிய வலிமையால்‌ என்னை அலைப்பாயோ £ 

பூங்கொத்து நெருங்கின குளிர்ந்த சோலையிலே நீ 
செய்த குறியிடத்து வந்த வளைப்புணர்ச்சியிடத்தே கொண் 
டாடிக்‌ கூடப்‌ புனலாடும்படி செய்தாய்‌. நின்‌ நெஞ்‌ 
சிடத்தே வேறொன்று கடக்க இவள்‌ தனக்கென ஒரு நெஞ்‌ 
சிலள்‌ என்று, செருக்கினால்‌ இங்கு வந்து வார்த்தைகளைக்‌ 
கூறுவையோ £ 


பெரும! நின்‌ அருளால்‌ நாம்‌ மனஞ்‌ செருக்க மாட்‌ 
டேம்‌. எம்மை விரும்பிப்‌ பணிந்தாய்போல வந்து தகுதி 
யில்லாதவற்றைச்‌ செய்யாது, நீ விரும்பியவற்றைச்‌ செய்து. 
முடித்து அவ்வீருப்பம்‌ ஒழிந்த பின்‌ எம்மை நினைப்பாய்‌ 
(என்று கூறி ஊடல்‌ தீர்ந்தாள்‌.) 


்‌] 

பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவன்‌ தோழியை வாயில்‌: 
வேண்டினான்‌. அவள்‌ வாயில்‌ விடும்‌ நிமித்தமாக நெருங்கிக்‌ 
கூறுகின்றாள்‌ : 

பலமணிகள் போன்ற நிறப்பூக்களுடைய தடாகத்தே 
அன்னம்‌ மூழ்ச்சியோடு நீந்தும்‌. அதன்‌ சேவலை, அகன்ற 
தாமரை இலை மறைத்தலும்‌ அதனைச்‌ சடுதியிற்‌ காணப்‌ 
பெறாத அன்னப்‌ பேடு கலக்க மடையும்‌. அது நிலா 
வெளிச்சத்தில்‌ தனது நிழலை நீரிடத்தே கண்டு, அதனைத்‌ 
தனது சேவல்‌ என்று எண்ணிச்‌ சேர ஓடும்‌. அப்போது 
எதிரே வரும்‌ சேவலைக்‌ கண்டு காணிப்‌ பலமலர்களிடையே 
புகுந்து மறையும்‌. இவ்வகையான வயல்‌ சூழ்ந்து. 
அரனே ! 


மருதக்கலி 109 


யாம்‌ துயரினால்‌ அழகு கெடும்படி. எம்மை அருளாது 
நீங்கனாய்‌. அதனாற்‌ பல நாட்கள்‌ கண்கள்‌ உறங்காவாயின. 
ஒரு நாட்‌ படுத்த விடத்து அக்கண்கள்‌ உறங்கவும்‌ பெறும்‌. 
இரட்டையாக மலர்களை வைத்து முடிந்த மாலையணிந்த 
பரத்தையர்‌ தினமும்‌ நின்னைப்‌ பாராட்டும்‌ (உன்‌) மண 
வினையிடத்து ஓலிக்கின்ற மணமுழவின்‌ ஓசை வந்து அத்‌ 
துயிலை எழுப்பும்‌. 

நீ எம்மைத்துறந்து அகலச்‌ செல்லுதலால்‌ இடைய 
ஐது அழுது ஆறாத மையுண்ட எமது கண்கள்‌, எமது 
உடம்பு புதல்வனைத்தீண்டுதலால்‌ உறங்குதலும்‌ கூடும்‌. 
பரத்தையர்க்கென்று கட்டிய உனக்கேற்ற உயர்ந்த மனை 
யீடத்தே கொண்டு வரப்பட்ட நின்‌ சுற்றமாயெ அப்பரத்‌ 
தையர்‌ பாடும்‌ துணங்கைக்‌ கூத்தின்‌ ஆரவாரம்‌ அவ்வுறக்க 
கத்தை எழுப்பும்‌. 

நீ வராது எம்மைத்‌ துறத்தலினாலே கண்ணீர்‌ மாறாத 
கண்கள்‌ உறங்கவும்‌ பெறும்‌. அழதிய ஆபரண மணிந்த 
பரத்தையரை அவருக்கமைத்த வீட்டிற்‌ கொண்டு வரும்‌ 
நின்‌ தேரிற்‌ பூட்டிய உயர்ந்த நல்ல குதிரைகளிற்‌ கட்டிய 
தெளிந்த ' ஓசையுடைய மணி ஓசை வந்து அத்துயிலை 
எழுப்பும்‌. 

படை எடுத்து வரப்பட்ட மெலியவன்‌ செவியிடத்துப்‌ 
படையெடுத்து வந்த வலியவனது பள்ளி எழுச்சி முரசு 
கேட்டதுபோல்‌, மேற்‌ கூறியவை எல்லாவற்றாலும்‌ அரி 
திற்றுயில்‌ பெற்ற நின்‌ பெண்டிரின்‌ துயிலைப்‌ பரத்தையர்‌ 
இல்லில்‌ வாசித்தயாழைப்பிடித்துப்‌ பாணன்‌ நம்யில்லிற்‌ 
புகாத விடத்து நீயே எழுப்புக. 

6 

பரத்தையற்‌ பிரிந்து வந்த தலைவனது வரவகண்டூ காமக்‌ 
கிழத்தி ஊடினாள்‌, அதனைக்கண்டு அவளைச்‌ சென்று சார்ந்த 
கணவனுடன்‌ அவள்‌ ஊடல்‌ தீர்க்கின்றாள்‌ கூறுகின்றாள்‌ : 


110 கலித்தொகை வசனம்‌ 


மேலே விரியும்‌ கதிருடைய ஞாயிறு அகன்ற ஆகாயத்‌ 
தில்‌ எழும்‌. அப்போது பூக்கள்‌ முறுக்கவிழ்ந்து விரியும்‌. 
வரியுடைய வண்டுகள்‌ சூழ்ந்திருந்து மலர்களின்‌ அழகிய 
தேனை நுகரும்‌. பின்னும்‌ தேன்‌ நுகர்தற்கு அவ்விடத்தைச்‌ 
சூழ்ந்து திரியும்‌. இவ்வாறு தடாகங்கள்‌ வளம்‌ மிகுந்திருக்‌ 
கும்‌. மனைவியின்‌ ஊடல்‌ மிகுதியாற்‌ பெருகி வீழ்கின்ற 
கண்ணீரைக்‌ காமத்திசுவறச்‌ செய்யும்‌. அவ்வருத்தத்தைக்‌ 
கண்டு இனிதாக அமர்ந்த கணவன்‌ அவள்‌ அடியைச்‌ 
சேர்ந்து இறைஞ்சி மிக விரைந்து அருள்செய்வான்‌. அத 
னால்‌ அவள்‌ சிறிது மகிழ்வாள்‌. பசிய தாமரைக்குள்ளே 
நின்ற (தாமரையின்‌) தனிமலர்‌ தனக்கு வருத்தஞ்‌ செய்‌ 
யும்‌ பனி ஒரு பக்கத்தில்‌ வடிய, அவளது முகம்போலச்‌ 
சிறிது மலரும்‌. இவ்வாறு குளிர்மையுடைய நல்ல துறை 
யுடைய உரனே ! 

“அவனுக்குப்‌ பிற பெண்டிர்‌ இல்லை. அதனை 
ஆராய்ந்து பார்‌ ' என்று கூறித்‌ தனக்குத்‌ தெய்வமாகிய 
தேரைத்‌ தொட்டுச்‌ சத்தியஞ்‌ செய்த பாகன்‌ வரானோ? 
அவன்‌ ஏற்றிக்கொண்டுவரும்‌ பரத்தையர்‌ எல்லாம்‌ தங்கு 
வதற்குக்‌ கட்டிய வீட்டிலே விடப்பட்ட பரத்தையர்‌ புலவி 
யாற்‌ செய்த புண்‌ மறைக்கப்படாமற்‌ கடக்கும்‌ வடுவால்‌ 
நின்‌ பரத்தைமை ஒழுக்கத்தைக்‌ காண்பதற்கு. 

“அவன்‌ தானே (பரத்தையரிடம்‌) சென்றால்‌ யான்‌ 
உனக்கு மறையேன்‌ என்று யாழைத்‌ தொட்டும்‌ வேறு பல 
வற்றின்‌ மீதும்‌ சத்தியங்களைச்‌ செய்த பாணன்‌ வரமாட்‌ 
டானே? அவன்‌ மறைத்துப்‌ பொய்‌ கூறிய பரத்தையர்‌ 
களை அடைந்து கூடின நின்‌ கழுத்தில்‌ எடுக்கலாம்போ லும்‌ 
காணப்படும்‌ வளைகள்‌ அழுத்திய தழும்பைக்‌ காண்பதற்கு 

பிரிந்தாய்‌ என்று பிறர்‌ சொல்லக்‌ கேட்டு உன்‌ தவ 
ரான குணங்களை நாம்‌ அறியாதபடி எமக்கு உன்‌ நற்குணங்‌ 
களைப்‌ பாராட்டிக்‌ கூறிய தோழன்‌ வரமாட்டானோ ? 
திரண்ட காதணியணிந்த பரத்தையரின்‌ கருமணல்போன்‌ ற 


மருதக்கலி 111 


கூந்தலாகிய அணையிடத்தே துயின்றதனால்‌ தெய்வமணம்‌ 
போற்‌ கமழும்‌ நின்‌ பரந்த மார்பைக்‌ காண்பதற்கு, 
இங்ஙனம்‌ நின அன்பு நீங்காத முயக்கத்தை என்றும்‌ 
பெறுகின்ற பரத்தையரை  வெறுப்பார்‌ யார்‌? வருடத்தில்‌ 
ஒரு முறை வரும்‌ உமது வரவு எமக்கு மழைக்கு அவாவுற்று 
நிற்கும்‌, கதிர்‌ உலரும்‌ நெல்லிற்கு அப்பருவத்து நிறையப்‌ 
பெய்யாது சிறிது துவலையாகப்‌ பெய்த மழைபோல வருத்‌ 
தத்தைத்‌ தரும்‌. ஆதலால்‌ நீ வருதாட்போல யாம்‌ ஆற்றி 
யிருப்பேம்‌. அவர்கள்‌ வருந்தாமல்‌ நீ அவர்கள்‌ மனைக்கட்‌ 
செல்வாயாக. 
7 
இதவு௰ அது. 
ஒன்றோடு ஒன்று இணையும்படி (ஐவகைப்‌ பஞ்சு அணை 
யும்‌) ஓரு சேர உயர்ந்த மிருதுவான படுக்கையிடத்து, 
 அணையோடு கூடிய அன்னத்தின்‌ மெல்லிய தவி 
பரப்பப்பட்டிருக்கும்‌. அம்மெத்தையிற்‌ சாய்ந திருப்‌ 
பவள்‌ வெள்ளிக்கிண்ணத்தில்‌ வார்த்த பாலைச்‌ 
சிறிது காட்டி உண்ணாது வெறுத்திருந்த கிளியை 
உண்ணப்பண்ணி அதனை முத்தங்‌ கொள்வள்‌. புது 
நீரிடத்தே நின்ற புதர்கள்மீது இடைவிடாது வருகின்ற 
திரைகள்‌ மோதுகையால்‌ துவலைமிகா நிற்க, இடைநின்ற 
கமழ்கின்ற தாமரை (தனக்குரிய வண்டு நுகரமலராமல்‌) 
நின்று, கரையிடத்து நின்ற மாவின்‌ பிஞ்சு, மதியை 
நோக்கி மலர்ந்த ஆம்பலின்‌ வெள்ளிய மலரை முதற்றீண்‌ 
டிப்‌ பின்னர்த்‌ தன்னைத்‌ தீண்டமலரும்‌. இத்தோற்றம்‌ 
அப்‌ பெண்‌, பாலை உண்ணாது வெறுத்திருந்த கிளியை உண்‌ 
ணச்‌ செய்து அதனை முத்தங்‌ கொள்வதை ஓக்கும்‌. இவ்‌ 
வகையான வயல்களால்‌ அழகு பெற்ற ஊரனே / 
“நம்மைப்‌ பேணுகின்‌ நிலன்‌?” என்று கோபித்துப்‌ பரத்‌ 
தையர்‌ தம்மைப்‌ பேணுதற்காக நகத்தால்‌ வடுச்‌ செய்தார்‌. 


112 கலித்தொகை வசனம்‌ 


அவர்‌ இவ்வாறு செய்தபின்‌ நின்‌ தோளைச்‌ சேர்ந்த பரத்‌. 
தையரின்‌ எயிறு நின்‌ இதழ்களில்‌ அழுந்தின. அக்கூட்‌ 
டத்திற்‌ பிறந்த இன்பத்தைக்‌ கருதி நீ அப்பரத்தையரை 
நெருங்குந்தோறும்‌ யாழ்‌ ஓலித்துப்‌ பண்ணினால்‌ களிப்‌' 
பிக்கும்‌ பாணன்‌ (அவ்வடுக்களை ) எங்களுக்குக்‌ காட்டு 
என்றாலே 2 

உன்னைக்‌ கூடின பரத்தையர்‌ புனல்‌ ஆடுதற்குத்‌ 
தெப்பமாகிய நின்‌ மார்பிடத்தே, பரத்தையர்‌, ஊடுகையி' 
னால்‌ சாதிலிங்கத்தால்‌ எறிந்தனர்‌. நினக்குக்‌ கூடுதற்‌. 
கேற்ற பரத்தையைத்‌ தேடித்‌ திரிந்து துறையிற்‌ செல்லா 
ளாய்‌ ஊரிலுள்ள ஆடைகளை இடுவித்துக்கொண்டு' 
ஓலியாமல்‌ (வெளாமல்‌) திரியும்‌ உன்னுடைய புலத்தி' 
(வண்ணாத்தி) அச்சாதிலிங்கச்சிவப்பினை எனக்குக்‌ ,காட்‌. 
டென்றாளோ 7 

புலத்தி- புலத்‌தி 2ஆடை ஓலிப்பவள்‌. 

உன்‌ கூட்டத்தினாற்‌ களித்தவர்களது மாலையிடத்து' 
முயக்கத்தினல்‌ நின்‌ அழகு மேம்பட்டது. அதன்‌ மேல்‌ 
குறியிடத்தே இடம்‌ பெற்றவர்களுடைய கற்றையாகிய : 
கூந்தலை வர்ந்து வகை செய்து முடித்தலினால்‌ பூந்துகள்‌ 
களை நின்னீடத்திற்‌ பெற்றாய்‌. யாது பிரயோசனமு 
மின்‌,றி நின்‌ புகழைக்‌ கேட்கவேண்டாத எங்கள்‌ இல்லிலே 
ஒரு பயறுமின்றி நின்‌ புகழைக்‌ கூறிவரும்‌ அந்தணன்‌ 
அவளை எங்கட்குக்‌ காட்டு என்று சொன்னானோ 2 

முன்பு எம்மை நீ நெருங்கியிருத்தலினாலே யாமும்‌ 
நின்னோடு செறிதல்‌ உற்றேம்‌ ; இக்காலத்து நீ செய்யும்‌: 
குறைகளை அறிந்து அதனால்‌ அழிந்து கெடுகின்‌ ற நெஞ்சை 
யுடையேம்‌. நீ செய்து கழித்த இக்குறைகளைக்‌ குறை: 
யென்று கருதாது நின்னைக்‌ கண்டவிடத்து நெஞ்சழிந்து- 
நின்னைப்‌ பேணிக்‌ கொள்ளுதலின்‌ இக்காம நோயிற்றங்கு. 
தல்‌ எமக்குத்‌ தாழ்ந்த தொழிலோ ? தாழ்ந்ததன்று. 


மருதக்கலி 112- 


8 

பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைவனைப்‌ பார்த்து எமது: 
பேண்களுக்‌ குரையேனக்‌ கூறுகின்றாள்‌ : 

சிறுபற்றையோடு வந்து பதிந்து இடந்த பகன்றையின்‌: 
பூவைச்‌ சேர்ந்து, அகன்ற துறை, அழகு பெறும்படி. தாமரை 
முகை வளர்ந்திருக்கும்‌. வெள்ளிய வள்ளத்தாலே- 
குளிர்ந்த நறியகள்ளை உண்பவர்‌ முகம்போல அம்முகை. 
கள்‌ வளம்பொருந்திய வயலை அழகு செய்யும்‌. இவ்வாறு, 
அழகிய ஊரையுடையவனே ! 

நீ நீங்குதலால்‌ நின்பரத்தையரின்‌ கை வளைகள்‌ 
கழலும்‌. முலைகளின்‌ இடையே கிடந்த பூந்‌ தாது: 
உதிரும்‌, அவர்கள்‌ அப்பூவின்‌ அழகை இழந்த கண்ணு: 
டையராவர்‌. அவர்கள்‌ வந்து என்னிடம்‌ நின்பரத்தை. 
மையை உரையாத விடத்து,. நீ, நாம்‌ வெறுக்கத்‌ தக்க. 
பரத்தையரிடத்திற்‌ செல்பவன்‌ என்று உன்னை ஒரு காலத்‌. 
தும்‌ வெறுக்கமாட்டேம்‌. அக்காலத்து, யான்‌ ததிலேன்‌: 
என்று ” தேற்றுதற்கு வருவாய்‌. 

சுழலுகின்ற (மை) உண்ட கண்ணுடையாரின்‌ அழ. 
கிய மாலைகள்‌ முயக்கத்தால்‌ குழைந்தன. அவ்வாறாதலின்‌ 
நின்மார்பிடத்துச்‌ சந்தனம்‌ அழிந்து மறுப்பட்டி ருக்கும்‌... 
அச்சந்தனம்‌ வந்து உன்‌ பரத்தைமையை எனக்கு உரை 
யாத விடத்தும்‌, நெஞ்சைச்‌ சுடப்பண்ணி நீ செய்யும்‌ 
பரத்தைமையை யாம்‌ வெருதவிடத்தும்‌, யான்‌ தீ.துடையே- 
னல்லேன்‌ ? என்று எங்கள்‌ மனத்தே ஊடல்‌ உணர்த்த. 
வருவாய்‌. , 

நிரைத்த வளை யணிந்த பரத்தையருடன்‌ நீயாடும்‌ 
துணங்கைக்‌ கூத்தில்‌ நீ சென்று முன்கை கோத்தாடுதலின்‌, 
அவர்களின்‌ காற்சிலம்பு கொளுவிக்கரையிடத்‌ தேகிழிந்த நின்‌! 
நீல ஆடை வந்து நின்‌ பரத்தைமையை எனக்குக்‌ கூறாதவீடத்‌. 
தும்‌, நீ என்ன குறைகளைச்‌ செய்யினும்‌ * இக்குறைகளைச்‌ 


114 கலித்தொகை வசனம்‌ 


செய்தாய்‌? என்று கூறுவார்‌ இல்லாத வீடத்தும்‌ பாதங்‌ 
களின்‌ முன்‌ வணங்கி எம்‌ ஊடல்‌ தீர்க்க வருவாய்‌. 

ஆற்றினின்று சென்று மிக வீழ்கின்ற நீரால்‌ நிறை 
யாத பெரிய கடல்போல உனது அடங்காத பரத்தைமை 
மேலீடும்‌. தினமும்‌ உன்னோடு புலக்கும்‌ தகுதியடைய 
பெண்டிரைத்‌ தெளிவீப்பாய்‌. நாம்‌ உன்‌ பொய்யை 
மெய்யாக நினைந்து நினக்குத்‌ தோலாதிருப்பேமோ £ 
தோற்போமோ ? என்று எமது பெண்களுக்குக்‌ கூறு 
என்றாள்‌. 

9 

பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைவனோடு ஊடிய காமக்‌ 
கிழத்தியை அவன்‌, இவ்வகையனகூற நீ பித்தேறினாயோ 
என்ற விடத்த அவள்‌ கூறுகின்றாள்‌ : 

பொய்கையிடத்துப்‌ பூவின்‌ தேனையுண்ட வரியினை 
யுடைய வண்டு கழியிடத்தே பூத்த நெய்தற்‌ பூவின்‌ தாதை 
விரும்பி நுகரும்‌. நுகர்ந்து, வயலிடத்துப்‌ பூத்த தாமரை 
யில்‌, கரிய இலையாகிய செப்பினுள்‌ செய்துவைத்தது 
போன்ற விளங்குகின்ற (தாமரைக்‌) காயில்‌ மீண்டு 
வரும்‌. இவ்வகை அழகினையும்‌ மகளிர்‌ கொய்யும்‌ தளிர்க்‌ 
இன்ற காஞ்சி மரத்தினையுமுடைய துறையடைய நல்ல 
ஊரனே ! 

அன்புடையனல்லனென்றும்‌ அறனுடையனல்லனென்‌ 
அம்‌ சொல்லப்படானென்று நின்புகழ்‌ பலவற்றைப்‌ 
புகழ்க்து காட்டும்‌ பாணனும்‌ பீத்தேறினான்‌. 

நஞ்சு, உண்டவரின்‌ உயிரைப்‌ போக்குதலை அறிக்‌ 
திருந்தும்‌ அதனை உண்டாற்போல, நின்‌ மனக்கருத்து 
அருளின்றி வருந்துதலைக்‌ கண்டு பின்னும்‌ நின்‌ பொய்‌ 
மொழியை மெய்மொரநியாகத்‌ தெளியும்‌ பரத்தையரும்‌ 
பீத்தேறினர்‌. 


மருதக்கலி 115 


விடியற்‌ காலமெல்லாம்‌ ஒருத்தியைக்‌ கூடியிருந்து, 
உச்சிக்‌ காலமெல்லாம்‌ அவளைக்‌ கைவிட்டுப்‌ பலவீடத்தே 
சென்று அந்திக்‌ காலத்திற்‌ கூடுதற்கு வேறு சிலரை 
ஆராயும்‌ நின்‌ நெஞ்சும்‌ பித்தேறிற்று. 


சதங்கைகளும்‌ தண்டைகளும்‌ சிறு மணிகள்‌ கோத்த. 
மாலையோடு ஆரவாரிக்கும்படி, விளங்கும்‌ வளையும்‌ 
பெருத்து அமர்ந்த கண்ணும்‌ உடைய பரத்தையர்க்கு, 
அவர்கள்‌ அகப்படுதற்குக்‌ காரணமான வலை இது 
வென்று சொல்லி ஊரிலுள்ளார்‌ சேர்ந்து நின்று சிரிக்கும்‌ 
படி. திரியும்‌ தேர்‌ நின்னிலும்‌ பெரிதாகப்‌ பித்தேறிற்று ;. 
யான்‌ பித்தேறிலேன்‌. (என்று கூறி ஊடினாள்‌;) 


10 


தலைவன்‌ நாள்தோறும்‌ வதுவை அயர்ந்து வருதலால்‌ 
யான்‌ அதற்குப்‌ போறேன்‌. அவ்வாறாக நீ அவன்‌ வரும்‌ 
போழுதே எதிர்‌ கோள்கின்றாய்‌ என்ற தோழிக்குத்‌ தலைவி' 
காரணங்‌ கூறுகின்றாள்‌ : 


நீர்‌ நிறைந்த வயலிடத்தே ஓத்த இதமுடைய நெய்தற்‌: 
பூவோடு நீர்‌ நிறைந்த இதழுடைய ஆம்பல்‌ வளர்ந்திருக்‌ 
கும்‌. அப்பூக்களைப்‌ பறிக்கச்‌ சிவந்த சிலம்பு ஒலிக்க விளை 
யாட்டு மகளிர்‌ ஓடுவர்‌. அவ்வாரவாரத்துக்கு வெருண்‌ 
டெழுந்த, ஆரல்‌ மீன்களை உண்ணும அழகிய சிறகுடைய 
பறவைக்‌ கூட்டம்‌ உயர்ந்த மரக்கொம்பிலே தங்கியிருக்‌ 
கும்‌. இருந்து போர்‌ செய்யும்‌ கண்ணுடைய மகளிரை 
வருத்தும்‌ (காதல்‌) நோயை அம்மகளிரின்‌ சுற்றத்தார்க்‌ 
குச்‌ கூறுவனபோலப்‌ பல முறை சத்தமிடும்‌. இவம்‌ 
றோடு உயர்ந்த நெற்‌. போர்களிடத்து உண்டாகும்‌ ஆர 
வாரமுமுடைய நல்ல ஊரை உடையவன்‌, புதிய பரத்தை, 
யரை மணஞ்‌ செய்ய எக்காலமும்‌ விரும்புவன்‌. 


ஐ: 


116 கலித்தொகை வசனம்‌ 


அவ்வாறு விரும்புகின்றவனுக்கு அதற்கேற்ப 
நாள்களும்‌ வதுவைக்‌ கேற்றனவாயிருக்கும்‌. தோழி! 
அவ்வொழுக்கத்துக்கு யான்‌ வருந்துவேன்‌. நீ “வருந்தா 
திரு” எனச்‌. சொல்லி என்னைப்‌ பார்த்து வருந்துகின்ற 
வளே ! இணி அவன்‌ சொன்னவைகளை நீ அறியும்படி. கேட்‌ 
பாயாக. 


“்‌ வதுவையயர்நீத பின்‌ விளக்கத்தினையுடையையாய்‌ 
வந்தாய்‌. என்னை எத்தன்மையாகக்‌ கருதினாய்‌ ?? என்று 
யான்‌ கூறுவேனாயின்‌, பரந்த கழுத்தின்‌ மயிரையும்‌ மனச்‌ 
செருக்கனையுமுடைய குதிரை பூண்ட தேரிலே ஆரவாரிப்‌ 
பக்‌ கொண்டு வந்த விருந்தினரை எதிர்‌ கொள்ளுகையி 
னாலே எந்நாளும்‌ புலவியை மறப்பேன்‌. 


முயக்கத்தால்‌ வாடிய பூவோடு என்‌ மனைக்கு வாராதே 
யென்று யான்‌ ஊடியிருப்பேனாயின்‌, அவ்வூடல்‌ நீடியாத 
படி, அவன்‌, செய்யும்‌ பொய்ச்‌ சத்தியத்துக்கு நாம்‌ அஞ்சும்‌ 
அச்சமே, தன்‌ ஊடல்‌ தீர்க்கும்‌ வழியாக வருபவனின்‌ 
பொய்ச்‌ சத்தியத்துக்‌ கஞ்சிப்‌ புலவேனாவேன்‌. 


பரத்தைமையுடையவனே! பகற்‌ பொழுதெல்லாம்‌ 
பரத்தையர்‌ மனையிலே தங்கினாயென்று கூறி யான்‌ அவனு 
டன்‌ மாறுபட்டிருப்பேனாயின்‌ ; அவன்‌ தன்‌ தந்தையின்‌ 
பெயரைப்‌ பெற்ற புதல்வனைத்‌ தழுவிப்‌ பொய்யாகிய அயி 
லைக்‌ கொள்வான்‌. 


தோழி ! பூப்போலும்‌ கண்ணுடைய மகளிர்‌ செய்யும்‌, 
எனத அழகைக்‌ கெடுக்கும்‌ மாயத்தைச்‌ செய்யும்‌ மகிழ்‌ 
நரது பரத்தைமையால்‌ நோகுங்கடன்‌ என்று நினைந்து 
வருந்தியிருப்பேன்‌. ஆனால்‌ விருந்தினரை எதிர்‌ கொள்ளுத 
லாலும்‌ பொய்ச்‌ சத்தியத்தால்‌ நமக்கு வருத்தம்‌ வருமென 
அஞ்சுதலாலும்‌, புதல்வனைத்‌ தழுவிக்‌ கொள்ளும்‌ வருத்தத்‌ 
தைக்‌ காண்கையாலும்‌ நெஞ்சு புலவியை முழுதும்‌ தாங்க 


மருதக்கலி 117 


மாட்டாது. அதனால்‌ புலவி கெட்டுப்போகா நிற்கும்‌. 
.இதுவே யான்‌ கூறுகின்ற துன்பமாகும்‌. 


11 

இத, கூட்ட முண்மை உணர்ந்த தோழிக்கு உண்மை 
கூறுதற்‌ கஞ்சிய அச்சம்‌ நீடித்த தலைவி கூறியது. (திணை 
மயங்குறுலம்‌ கடிநிலைமிலவே என்னும்‌ சூத்திர விதியால்‌ 
மருதத்துக்குறிஞ்சி வந்தது. 

அணிந்திருக்கும்‌ ஆபரணங்கள்‌ ஒழுங்காகக்‌ கிடக்கும்‌ 
படி. திருத்தியும்‌, நாம்‌ புனளலாட நமக்கு ஒரு இங்கும்‌ 
வராது ஈது பக்கத்தே சூழ்ந்து திரிந்தும்‌, அழகிய தொய்‌ 
யில்‌ எழுதியும்‌, நம்முடைய சிற்றில்லிலே வந்து ஏவற்‌ 
ரொழிலைச்‌ செய்தும்‌ இத்தகுதிப்பாட்டை யுடையவன்‌ 
கூட்டத்தை நினைந்து வருந்துவான்‌. அவனிடத்துக்‌ கூட்‌ 
டம்‌ உடையை என்று இவ்வூரிலுள்ளார்‌ பலகாலுங்‌ 
கூறுவர்‌. அங்ஙனம்‌ அவர்கள்‌ கூறுதற்கு நீ கூட்டம்‌ 
உடையையோ என்று கேட்கின்றாய்‌. அவ்வாறாயின்‌ 
விளங்குகின்ற ஆபரண மணிந்தவளே ! : இப்பொழுது 
யான்‌ கூறுகின்‌ றதைக்‌ கேள்‌. N 

அலர்‌ தூற்றும்‌ பெண்டிர்‌ அலர்‌ அற்றாத விடத்து 
_ வருத்தமுற்றிருப்பர்‌. அவர்கள்‌ இது தகாது என்று ஆரா 
யாது ஐயுற்றுக்‌ கூறிய சொல்‌ இவளுக்குப்‌ பொருந்தா 
தென்று அறியமாட்டாதவளாய்‌ நீயும்‌ அவர்கள்‌ சொன்ன 
நிலையிலேயே சொன்னாய்‌. யான்‌ கடல்‌ நீர்‌ வந்தேறின 
கழியிடத்துத்‌ தண்டாங்‌ கோரையை இழுத்துப்‌ பிடுங்க 
முயன்றேன்‌. அப்போது அவன்‌ வந்து, “£ சிவந்த விரல்‌ 
கள்‌ இன்னும்‌ சிவக்குபடி. நெடு நேரம்‌ நின்று பீடுங்கனாய்‌ 
என்று சொல்லித்‌ தண்டாங்கோரையைப்‌ பறித்துக்‌ கழித்‌ 
துப்‌ பாவையாக்கித்‌ தந்தான்‌. அவன்‌ செய்த இ றிய உப 
காரத்துக்காகவோ நீ அவ்வா று சொன்னாய்‌. 


118 கலித்தொகை வசனம்‌ 


இயவரென்று எல்லாராலும்‌ கைவிடப்பட்ட (அலர்‌ 
தூற்றும்‌) பெண்டிர்‌ அங்ஙனம்‌ கூறுதல்‌ திதென்று 
உணரவல்ல புத்தியில்லாதவளாய்‌, அவர்கள்‌ பல முறை 
யும்‌ கூ றிய சொற்கள்‌ பொய்யெனத்‌ தள்ளினதும்‌ இல்லை 
யானாய்‌. 

' யான்‌ தாமரை மலரைப்‌ பறிக்கத்‌ தடாகத்துள்‌ செல்‌ 
லக்‌ கூசினேழாய்‌ மீண்டேன்‌. அவன்‌ அதனைக்கண்டு மல 
ரைப்‌ பறித்துப்‌ புறவிதழை ஓடித்துத்‌ தந்த சிறிய உபகாரத்‌ 
அக்காகவோ நீ என்னைக்‌ கோபிக்க வந்தாய்‌. 

காவல்‌ புரிந்து காக்கின்ற நம்‌ ஆயத்தார்‌ காவல்‌ 
பொய்யாகும்படி இவ்வூரார்‌ பலகாற்‌ கூறிய கூற்றை நீ 
பொய்யென்றுண ராயாய்‌, அது இவளுக்கரியதென்‌ று மயங்‌ 
னாய்‌. யான்‌ ஒரு நாள்‌ தோளிடத்தே தொய்யில்‌ எழுதி 
னேனாக அவன்‌ வந்து நீ தொய்யில்‌ எழுத அறியாய்‌ என்று 
கூறி வளைந்த முன்‌ கையைப்‌ பிடித்து மூங்கில்போலும்‌ 
தோளிலே கரும்‌ பெழுதித்‌ தொய்யிற்குழம்‌ பால்‌ மற்றும்‌ 
எழுதுதற்குரியன வற்றை எழுதினான்‌. நீ இவ்வாறு மயங்‌ 
இக்‌ கூறியது அச்சிறு உபாகாரத்துக்கோ 7? 

ஆயிழாய்‌ ! இவ்வாறு யான்‌ கூறி நின்‌ நெஞ்சிடத்து 
நிகழ்ந்த இக்காரியத்தை இனித்‌ தெளிவித்தலரிது. இனி 
நம்முடைய கலியாணத்து நஞ்சுற்றத்தார்‌ ஒருமித்து 
விரும்பி அன்று செய்யும்‌ காரியத்தை, இன்று இவ்விடத்து 
இவ்வூர்‌ விரும்பியிருந்ததாயின்‌, அதற்கு யாம்‌ செய்யத்‌ 
தகுதியுடைய காரியம்‌ எக்காரியம்‌ 2 


12 
பரத்தையர்‌ சேரியிற்‌ சென்று திரும்பிய தலைவனோடு 
ஊடி௰ தலைவி ஊடல்‌ தீர்க்குமிடத்தக்‌ கூறுகின்றாள்‌ : 


வயலிடத்தே , எல்லா வகையாலும்‌ ஓத்த இரண்டு 
தாமரை மொட்டுகள்‌ தமக்கிடையே வேறு பூக்கள்‌ சேர்‌ 


மருதக்கலி 119 


தல்‌ இன்றி நின்று முறுக்‌ கவிழ்ந்திருக்கும்‌. தன்னால்‌ விரும்‌ 
பப்‌ பட்டவனுக்கு அழகிய முகங்கவிழ்ந்து அழுகின்ற 
வளுடைய செவ்வரியினையுஞ்‌ செருக்கினையும்‌ குளிர்ச்சி 
யினையுமுடைய கண்ணின்‌ நீர்‌ அடிக்கொண்ட முலையின்‌ 
மேல்‌ விழும்‌. அதுபோல அழகிய மலர்களுடைய வயலிடத்‌ 
துள்ள பறவைகள்‌ வந்து தாக்க மிகவுஞ்‌ சாய்ந்து அணைந்த 
அம்முகைகளின்‌ மேலே தம்முடைய உள்ளிதழில்‌ நின்ற 
நீரைத்‌ துளிக்கும்‌. இவ்வகையான ஊரனே ! கேள்‌. 

உண்டென்று கூறுதல்‌ இல்லாத என்னுயிர்‌ (அந்‌ 
நிலையினும்‌ நில்லாமற்‌) சாதலை அறிந்தும்‌ பிறர்‌ கூறும்‌ 
பழி நீங்க உனது பெண்டு என்னும்‌ பெயர்‌ பெறுவேனாயி 
னேன்‌. அதனால்‌, குளிர்ந்த தளிரிடத்தே வீழ்ந்து அழகு 
பொலிவு பெற்ற தாதுபோலும்‌ அழகிய மாமை நிறத்தை 
யும்‌ சுணங்கையும்‌ எம்மிடத்தினின்றும்‌ வாங்கிக்‌ கொண்டு 
நீ பின்பு ஒரு காலும்‌ தாராதுவீட்ட அழகை யான்‌ பெறு 
தலை விரும்பேன்‌. 

பூவின்‌ அழகு கெடும்படி கண்கள்‌ பொன்‌ போலப்‌ 
பசந்தன ; நின்னால்‌ வருத்தமுற்ற பரத்தையர்‌ நீ செய்‌ 
யும்‌ கொடுமைகளை என்னிடத்தில்‌ வந்து சொல்லாமையை 
யான்‌ பெறின்‌ இயற்கை அழகிழந்த கண்துயில்‌ பெறுதலை 
விரும்பேன்‌. 

உனது பாணன்‌ வருத்தம்‌ தரும்‌ பண்‌ பாடி நீ சென்று 
சேர்ந்த பரத்தையர்‌ மனையைக்‌ கேட்டு என்‌ மனையிடத்தே 
வருதலைப்‌ பெறுவேனாயின்‌, மாசறக்‌ கழுவிய நீலமணி 
யைப்‌ பழிக்கும்‌ கரிய கூந்தல்‌ பூ வண்டுகள்‌ ஆரவாரிக்‌ 
கும்‌ அழகைப்‌ பெறுதலை யான்‌ வீரும்பேன்‌. 

எனது நெஞ்சு, உன்னைக்‌ காணின்‌ என்னை உன்னி 
டத்தே செலுத்தித்‌ தானும்‌ உன்னிடத்தே தங்கியிருக்கும்‌. 
இந்நெஞ்சோடு வாழ்கின்‌ ற உட்பகையுடையார்க்கு, முன்‌ 
னர்‌ எம்மை நின்மேல்‌ வீழ்வித்த மார்பைக்‌ கூடக்கடவே 

குக. 


120 கலித்தொகை வசனம்‌ 


மல்லே மென்று கருதும்‌ நிறையென்‌. னும்‌ குணத்தைப்‌ 
பெறுதல்‌ எளிதோ ? அஃது அரிதன்றோ ? எனக்‌ கூறி 
ஊடல்‌ தீர்ந்தாள்‌. 
15 

பரத்தையர்‌ சேறியிற்‌ சேன்று வந்த தலைவனோடு ஊடிய 
காமக்கிழத்தி ஊடல்‌ தீர்கின்றாள்‌ கூறுகின்றாள்‌ : 

தன்‌ துணையைச்‌ சேர்ந்த கரியதும்பி மருதநிலத்தே 
இடந்த பசிய இலையுடைய தாமரை மலரை ஊதும்‌. நீர்‌ 
உண்ணும்‌ துறையிடத்து மலர்ந்த பூவைப்‌ பெருகி வந்த 
நீர்‌ சாய்க்கையினால்‌ தும்பி அப்பூவில்‌ இருத்தலை வெறுத்து 
அப்புனலுடனே ஊடும்‌. ஊடி தாம்‌ வாழும்‌ நல்ல நாட்‌ 
டின்‌ மீது வந்தபகை தம்மிடத்து வந்த விடத்து அந்‌ 
நாட்டை விட்டு நீங்கப்‌ போய்த்‌, தன்‌ நாட்டைக்காக்கின்ற 
வனுடைய குடைநிழலின்‌ கீழுள்ள ஊர்களில்‌ தங்கும்‌ குடி. 
மக்களைப்போல வேறு மொரு பொய்கையைத்‌ தமக்கிருப்‌ 
பாக ஆராய்ந்திருக்கும்‌. இருந்து சுழல்கின்ற காலத்து, 
அரசன்‌ வந்தபகையின்‌ வலியைக்‌ கெடுத்துப்‌ போக்க அக்‌ 
குடி மக்கள்‌ தம்பதியிடத்தே மீண்டுஞ்‌ சென்றாற்போல, 
அப்பெரும்‌! [னல்‌ நீங்குகையினாலே அத்தும்பி மீண்டும்‌ 
வந்து அத்தாமரைப்‌ பூவிலே இருந்து பறவாது இளைப்பா 
அம்‌. இவ்வாறு ஈல்லபுனலையுடைய நல்ல ஊரனே / 


ரெருப்புப்போன்‌ ற பூ இதழ்கள்‌ சோர்ந்துஉதிரும்படி 
பரத்தையரைப்‌ புல்லினமைக்குச்‌ சாட்சி பகரும்‌ கண்‌ 
ணியை அணிந்தவனாய்‌ இவ்விடததே எமது இல்லில்‌ வந்‌ 
தாய்‌. இவ்வாறு நீ வருதல்‌, * யான்‌ நீங்குமிடத்து இவள்‌ 
அழகன்‌ றிறங்‌ கெட்டும்‌ சேருமிடத்துப்‌ பிறர்‌ புகழுமாறு 
பொலிவு பெற்றும்‌ யான்‌ மணஞ்‌ செய்யுங்காலை இவள்‌ 
அழகு, இருக்கும்‌” என நீ கொண்ட எண்ணத்தி 


னஞாலோ 2 


மருதக்கலி 121 


நாம்‌ பிறர்‌ கூறுகின்ற அலருக்கு நாணி மறைத்த 
காம நோய்‌ எல்லை கடந்தது. ' நீ பரத்தையர்‌ கூந்தலின்‌ 
மணம்‌ நாறுகின்‌ற மார்புடையவனாய்‌ இவ்விடத்தே எமது 
இல்லில்‌ வருகின்றாய்‌. நீ வந்தது, “இவள்‌ அழகு, சூரிய 
னைக்‌ கண்டு மலர்ந்த தாமரைப்பூ அச்சூரியன்‌ அடங்கு 
மளவிற்‌ குவிந்தா.ற்போல நின்று தொடர்ச்சி நீங்கி வறிது 
பட்டிருக்கும்‌ ? என்னும்‌ தன்மையுடையதோ 2 


முடியில்‌ அணிந்த மாலை போல யாம்‌ வாட நின்‌. பரத்‌ 
தையரது வளையினால்‌ உண்டான வடுவைக்‌ காட்டி எம்‌ 
இல்லில்‌ வந்தாய்‌. நீ வந்தது மழை பெய்யில்‌ செருக்கியும்‌ 
வறப்பில்‌ காய்ந்தும்‌ இருக்கும்‌ நிலம்போல, யான்‌ செல்‌ 
லின்‌ இவள்‌ தழைத்தும்‌ செல்லாவிடில்‌ வருந்‌ தியும்‌ கெடு 
மென்னும்‌ தன்மை நோக்கியோ 2 


உமது பரத்தையால்‌ பலரும்‌ வியக்கத்‌ சக்கனவெல்‌ 
லாம்‌ உமக்குப்‌ பொருந்திற்று. உம்மை விரும்புவாரும்‌, 
உம்மால்‌ விரும்பப்படுவாருமாகிய பரத்தையரும்‌ உமக்கு 
வேறுபடும்படியாக ஈண்டு நில்லாது அவர்‌ மனைக்சண்ணே . 
செல்வீராக. பருவத்தால்‌ மலராது கையினால்‌ அலர்த்து 
தலின்‌ முகை மலர்ந்தாற்‌ போல இனிதல்லாத முயக்கத்தில்‌ 
எமக்குக்‌ குளிர்ந்த பனிக்காலம்‌ அப்படிக்‌ கொடிதாயிருக்க 
உம்மையின்றித்‌ தங்குதல்‌ தகைமையில்லையேோ?2 
உண்டோ ? (இவ்வாறு கூறி ஊடல்‌ தீர்த்தாள்‌.) 


14 
தலைவன்‌ பரத்தையரிடத்தினின்றும்‌ வந்த விடத்து 
தலைவி அவனை ஊடல்‌ உள்ளத்தாற்‌ கூடப்பேறாத, 6 சேல்‌ * 
எனக்‌ கூறி விடுத்து ஆற்றுகின்றாள்‌ : 
ஒலிக்கின்ற செர்நெல்லுடைய வயலிடத்தே புட்கள்‌ 
ஒலிக்கும்‌. நெல்லினிடையே பூத்த அரையிலே முள்ளு 


2722 கலித்தொகை வசனம்‌ 


டைய தாமரை ஒன்றின்‌ பெரிய இதழை அப்பூவிலே: 
இடந்து நெற்கதிர்‌ காய்க்கும்‌. தாமரை மலரோடு சேர்ந்த. 
அர்‌ நெற்கதிர்‌, அவையோராற்‌ புகழப்படும்‌ ௮ ர ங்கின்‌ 
மேல்‌ ஆடும்‌ மகளின்‌ தலைக்கோலத்தினின்று நெற்றியிலே 
தங்கும்படி ஒரு மாலைபோற்‌ செருக வைக்கப்பட்டிருக்கும்‌ 
எயந்தகம்‌ என்னும்‌ அணிபோலத்‌ தோன்றும்‌. இவ்வாறு: 
அழகு பெறும்‌ குளிர்ந்த துறையுடைய ஊரனே ! 


பரத்தையர்‌ அணிந்த அணியுடனே இவ்விடத்து வந்து 
எம்‌ புதல்வனை எடாதிருப்பாயாக ; அவனுடைய சிவந்த 
வாயின்‌ படிகம்போன்ற நீர்‌ நின்மார்பின்‌ இடமெல்லாம்‌ 
நனைக்கும்படியாக நின்றது. அஃது அங்ஙனம்‌ நனைத்தால்‌: 
யான்‌ நின்மார்பின்‌ முயங்கனாரை அறியும்படி சந்தனப்‌: 
கமழும்‌. பிறரின்‌ முயக்கத்தைச்‌ சந்தனத்தால்‌ அறியும்‌ 
பரத்தை அதனால்‌ வருந்துவளல்லவோ ? (சந்தனங்கமழின்‌ 
நீ பிறரோடு முயங்கனாய்‌ என்று நினைந்து வருந்துவள்‌ 
என்றவாறு.) 

புதல்வனை நீ தழுவாதொழி; அவன்‌ உன்‌ மார்‌ 
பிற்‌ இடக்கும்‌ பல முத்து மாலைகளையும்‌ பிடித்திழுத்து 
அறுப்பான்‌ ; அவன்‌ அறுத்தால்‌ மாட்சிமைப்பட்ட ஆபர 
ணமும்‌ மடப்பமுமுடைய மகளீர்‌ நின்‌ மார்பிடத்து முயங்‌ 
இனார்களெனன்று கருதி நீ விரும்பிய பரத்தை புலப்பா 
ளல்லளோ ? 

என்‌ புதல்வனைத்‌ நீ தேடி எடுத்துக்கொள்ளாமல்‌ நிற்‌: 
கவும்‌ அவன்‌ தானே வருகின்றான்‌. அவனை எடாதிருப்பா 
யாக ; எடுத்தால்‌ அவன்‌ உனது தலையில்‌ வண்டுகள்‌ ஓலிக்‌ 
இன்ற கூறுபாடுடைய பூங்கொத்திற்‌ பூக்களை வாங்கி அம்‌ 
மாலையை அறுப்பான்‌. அதனால்‌ நின்னை முயங்கினவர்களை 
இக்கண்ணி அறிவிக்குமென்று கூறி, மணக்கன்ற நின்‌ 
கண்ணியாலே பிறரை நீ முயங்கனாயென்‌.று உன்‌ பரத்தை: 
கருதிக்‌ கோபிப்பாளல்லளோ 2 


மருதக்கலி 288 


பூப்போலும்‌ கண்ணினையுடைய புதல்வனைப்‌ பல 
மபாய்களைச்‌ சொல்லிப்‌ பாராட்டி. அவனை விட்டுப்போகாத 
வனாயும்‌ பரத்தையரைக்‌ கைவிடாதவனாயும்‌ பெரிய வாயி 
லிடத்தே நில்லாது செல்வாயாக. அவன்‌ உனது அலங்‌ 
காரங்களைச்‌ சிதைப்பான்‌. புதல்வனை இங்கே தந்து பரத்‌ 
தையரிடத்திற்‌ செல்வாயாக. 


15 
பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவன்‌ வேலிப்புறத்தே 
வருமிடத்துத்‌ தலைவி மகனுக்குச்‌ சோல்லுகின்றாள்‌ ; 


நின்னிடத்து அன்பு ஒழிந்த அவர்‌ ஓஒழிந்துபோகட்டும்‌. 
உன்னைப்‌ பெற்ற எம்முடைய கண்நிறையும்படி. யான்‌ 
அன்புமாறேனாயினேன்‌. மேன்மையுடைய தலையிடத்தே 
இடந்து மின்னும்‌ மூன்று மாலையை உடைய மகனே ! 

பவளத்தாற்‌ செய்த வட்டப்‌ பலகையின்‌ விளிம்பில்‌ 
ஒளியுடைய முத்து அழுத்தப்பட்டிருக்கும்‌. அப்பலகை 
யில்‌ நிற்கும்‌ .கவழம்‌ கொள்ளும்‌ (விளையாட்டு) யானை 
நிற்கும்‌. நீ அவ்வியானையின்‌ பாகனாக உனது கையினாலே 
முப்புரியாக முறுக்னெ கயிற்றாற்‌ கட்டி அதனை ஈர்ப்பாய்‌. 
ஈர்த்து யான்‌ காணும்படி காலிற்‌ கட்டிய கெச்சை ஒலிக்கும்‌ 
படி வருவாயாக. 

விளங்குகின்‌ ற மணிகள்‌ ஆரவாரிப்ப அசைந்‌ தசைந்து 
நடக்கும்‌ உன்‌ தளர்ந்த நடையைக்‌ கண்டு மகிழ்ந்திராத்தல்‌ 
எமக்கு இனிது; அஃதொழிந்து உனது தந்தை யிடத்து எங்‌ 
கள்‌ விருப்பம்‌ என்று கூறி வளை நெகிழ்ந்து வருந்தியிருக்‌ 
கும்‌ பரத்தையரை யாம்‌ காணும்‌ காட்சி எமக்குத்‌ துன்‌ 
' பத்தைத்‌ தரும்‌. 

ஐயனே ! விரும்பத்தக்க அழனெயுடையையாய்‌, 
அத்தா அத்தா என்று கூறும்‌ நின்‌ இனிய மொழியைக்‌ 


124 கலித்தொகை வசனம்‌ 


கேட்டு மகிழ்தல்‌ இனிது. ஆனால்‌ உன்‌ தந்தை, மகளிர்‌: 
அழகு கெடுதற்கு அவர்‌ நலத்தை உன்‌ கையினாலே உய்‌ 
வீன்றிச்‌ சாய்ந்து உற்ற வருத்தத்தைத்தரும்‌ நோயைக்‌ 
காணுமிடத்து அக்காட்சி இன்னாது. 


16 

தலைவன்‌ பரத்தையிற்‌ பிரிந்து வந்தான்‌. தலைவி தன்‌ 
மகனைத்‌ தழுவி விளையாடி நின்றாள்‌. அப்போழுது தனது 
வரவை அவள்‌ அறியாதபடி தலைவன்‌ சேன்று நின்றான்‌. 
அப்போழுது அவள்‌ ஊடல்‌ தீர்க்கும்‌ தலைவனது சோற்‌ 
களோடு மாறுபடக்கூறி மகன்‌ வாயிலாக ஊடல்‌ தீர்க்‌. 
கின்றாள்‌. 

சிறுவனது வாய்‌ மாசற விளங்கும்‌ மணிபோல்‌ அழ 
குடையறு. நிரம்பாத மழலைச்‌ சொற்களைக்‌ கூறுதலின்‌ 
வாயிடத்து நீர்‌ ஊறும்‌. மார்பிடத்துப்‌ பிரகாசிக்கின்ற 
ஆபரணங்களை அந்நீர்‌ நனைக்கும்‌. அவனது தலையிடத்தே 
பொன்னாற்‌ செய்யப்பட்ட பிறை வைக்கப்பட்டிருக்‌. 
கும்‌. பீறையினுள்‌ சேர்க்கப்பட்ட முத்து வட 
மும்‌, நெற்றியிடத்துள்ள ரீண்டதும்‌ வேலைப்பாடுடைய 
துமாகிய (நெற்றிச்‌) சுட்டி விளக்கத்தோடு அசையும்‌.. 
நிறத்தை உடைய உடுத்துக்‌ கழன்ற அழதியதுகில்‌ உள்‌ 
ளிடுமணி உடைய சதங்கை ஓலியாமல்‌ அடியைத்‌ தடுக்‌ 
கும்‌. இவ்வாறாகப்‌, பாலாலே விம்மின முலையை மறந்து 
முற்றத்தே உருட்டி விளையாடுந்‌ தேரைக்‌ கை யினால்‌ 
இழுத்து கடத்தலைத்‌ கற்று ஆலின்‌ கீழமர்ந்த இறைவனுடைய. 
அழகமைந்த முநுகனைப்போல்‌ வரும்‌ என்‌ உயிரே! 

பெருந்தகாய்‌ ! பெருமானே ! உன்‌ மழலைச்சொல்‌ 
லைக்‌ கேட்டு அவ்வீனிமை மாறாத மானமுடையேனாயினேன்‌.. 
விருந்தினர்‌ வருதலின்‌ கை ஒழிவில்லாத என்னையும்‌ 
கினையாயாய்‌ நீ பெரிய தெருவிடத்தே சென்றாய்‌. 


மருதக்கலி 125 


அப்பொழுது தாய்மார்‌ (பரத்தைமார்‌ ) நின்னைக்‌ கொண்‌ 
டாடிக்‌ கற்பிக்கக்‌ கற்பிக்க நீ அவர்பாற்‌ கற்ற திருந்திய 
சொற்களை யான்‌ அமிழ்தத்தை உண்டாற்போல இன்னும்‌ 
இனிதாகக்‌ கேட்கச்‌ சிலவற்றைக்‌ கூறுக. 

[புதல்வனை நோக்கிக்‌ கூறியபின்‌ தோழியை நோக்‌ 
கிக்‌ கூறுகின்றாள்‌. ] 

விளங்குகின்ற ஆபரணமணிந்தவளே ! நாம்‌ பழகி 
யுள்ள பாணன்‌ வந்தானாக நீ இப்பொழுது எவ்விடத்தாய்‌ 
என்று வினாவினேன்‌. அவன்‌ நமக்குச்‌ சேயனாய்‌ நின்று 
*ஏனாதிப்பாடியிடத்தேம்‌ என்று கூறினான்‌. நம்‌ புதல்வன்‌ 
நம்முடைய நோயைத்‌ தணித்தற்குக்‌ காரணமாகிய மருந்‌ 
தென்று கருதி நாம்‌ பாராட்டா நின்றேம்‌. அப்பொழுது 
அவன்‌ அத்தா அத்தா என்று அடுத்தடுத்துக்‌ கூறினான்‌. அவ்‌ 
வாறு அவன்‌ கூறும்‌ தவறுதலைப்‌ பாராது, நமது மூங்கில்‌ 
போன்ற தோள்‌ மீது அவனைத்‌ அரக்கி வைத்திருந்தேன்‌. 
பின்னையும்‌ அவன்‌ அத்தா அத்தா என்று கூப்பிட்டான்‌ 
இதற்குக்‌ காரணமென்ன ? SY 

அங்ஙனம்‌ வினாவின தலைவி தோழி குறிப்பினாலும்‌ 
புதல்வன்‌ அத்தா அத்தா என்‌ இதனாலும்‌ தலைவன்‌ வந்திருப்‌ 
பதைக்‌ கண்டாள்‌. கண்டு பகைவரை நினைந்து அவரிடத்தே 
படைக்‌ கலங்களை வீடுத்தற்குக்‌ கள்வர்‌ வருவது போல 
இவ்விடத்தே தாம்‌ எம்மை இகழ்வதற்கே வந்தார்‌. நம்‌ 
மேல்‌ அன்பால்‌ வந்தாரல்லரெனத்‌ தலைவன்‌ கேட்ப அவள்‌ 
(தோழியை நோக்கிக்‌) கூறினாள்‌. 

அதுகேட்ட தலைவன்‌ மதிலையுடைய ஊரில்‌, காவலா 
ளர்‌ கள்வரைக்‌ கண்ணாற்‌ காணாதிருக்கவும்‌ அவரால்‌ வருங்‌ 
குற்றத்தைக்‌ கருதி இங்கே கள்வரைக்‌ கண்டேமென்று 
கூறுவர்‌. அதுபோல முன்னில்லாது ஒரு பக்கத்திற்போய்‌ 


*[ஏனாதிப்‌ பட்டங்‌ கட்டினானொருவன்‌ ஏற்றிய பரத்‌ 
தைச்‌ சேரி.] 


126 கலித்தொகை வசனம்‌ 


நின்று யான்‌ செய்யாத குறைகளைக்‌ கூறிச்‌ சினவா தொழி. 
உன்‌ ஆணை வழி ஓழுகுவதன்றி ஈண்டு நின்‌ ஆணையைக்‌ 
தப்புவார்‌ யார்‌. 

அதுகேட்ட தலைவி, நடுக்கமில்லாத வஞ்சனையினால்‌, 
என்னை வருத்தி என்‌ புதல்வன்‌ மீது ஆசையில்லையாயினாய்‌. 
இவ்வாறு வந்த நீ, பரத்தையருடைய முதிர்ந்த முலைகள்‌ 
நின மார்பிலஅழுந்துதலால்‌ அவள்‌ முடியினின்றும்‌ வீழ்ந்த 
பூந்தாதுகள்‌ பறக்கும்படி காற்றின்‌ எதிரே நின்றாய்‌. இங்‌ 
கனம்‌ நில்லாது போ. 

அதுகேட்ட தலைவன்‌, ஏடீ! யாம்‌ தீங்குடையே 
மல்லேமென்று சத்தியஞ்‌ செய்தேம்‌. அச்சத்தியத்தையும்‌ 
கடந்து எம்மிட த்து ஊடலை ஓழிக்கின்றாயில்லை. அப்படி 
யானால்‌, யான்‌, கன்றைக்‌ கட்டின இடத்தே அதனைத தேடி 
விரும்பிச்செல்லும்‌ பசுப்‌ போல ஈம்மிடத்தே செல்லும்‌ 
படி என்‌ தந்தையின்‌ பெயருடையவனை (புதல்வனை 
எடுத்துக்கொள்வேன்‌. ்‌ 

17 

தேவாலயத்தை வலஞ்சேய்து கோண்டு வருதற்குச்‌ 
சேடியகுடன்‌ மகனைப்‌ போகலிட்ட தலைவி, அவன்‌ வரக்‌ 
காலம்‌ நீடித்ததாக, மறைவில்‌ நிற்கும்‌ தலைவன்‌ கேட்கும்‌ 
படி கூறுகின்றாள்‌ : 

உலகம்‌ வறட்சி நீங்கும்படி பெய்தற்குக்‌, கூதிர்‌ 
காலத்தே மேகம்‌ இழக்கே எழுந்து தோன்றும்‌. அம்மேகம்‌ 
போல எம்முடைய முலைகள்‌ பாலால்‌ விம்மும்படி நீ 
போன காலம்‌ மிகவும்‌ நீடித்தது. இவ்வாறு யான்‌ கூறி 
வருந்தும்படி. தேவர்‌ கோயிலை வலம்‌ வந்து, பின்னர்‌ இவ 
டே நீ (தோழி) சென்ற இடங்களெல்லாம்‌ எமக்குச்‌ 
சொல்‌ என்றாள்‌. 


அதுகேட்ட தோம்‌, யான்‌ கூ கின்றேன்‌?) யான்‌ 


மருதக்கலி 127 


கூறுவது பொருத்தமுடையதாதலைக்‌ கேட்டு நீ என்னைக்‌ 
கோபியாதிருக்கும்படி. வேண்டுகின்றேன்‌. 

அதுகேட்ட தலைவி, யான்‌ நின்னைக்‌ கோபியேன்‌, நீ 
-கூறுகின்றவற்றை யெல்லாங்‌ கூறு என்றாள்‌. அதுகேட்ட 
சேடி, மடப்பத்தையுடைய அறிவில்லாத மகளிர்‌ பஞ்சாங்‌ 
கோரைப்‌ பாவையைக்‌ கொண்டு விளையாடுவர்‌. அக்காலத 
இல்‌ இவன்‌ தந்தை அப்பரத்தையருள்‌ ஒருத்தியுடன்‌ 
பரத்தைமையுடையன்‌. அத்தாயிடத்தே இவன்‌ சென்‌ 
மூன்‌. அவள்‌ இடபம்‌ பொறித்த ஆபரணத்தை இவன்‌ 
கைக்கு அணியாக இட்டாள்‌. பெரியோனே! நினது 
நகை தவழும்‌ முகத்தை யான்‌ முத்தங்‌ கொடுத்தற்குக்‌ காட்‌ 
டென்று கூறினாள்‌. இவ்வாறு கூறுகன்றவளுடைய 
“சொரிகின்‌ ற கண்ணீர்‌ கனமுத்து வடங்களின்‌ முத்துகள்‌ 
கழன்று விழுவது போலிருந்தது. அதன்மேல்‌ அவட்குப்‌ 
(பின்‌ வந்தாளாகிய இன்னொருத்தியிடத்திற்‌ சென்றான்‌. 
அவளும்‌ மனம்‌ மயங்குதற்குக்‌ காரணமான காமநோயைப்‌ 
பொறுத்துத்‌ தன்‌ மகனை எதிர்‌ சென்று தழுவினாள்‌. தழு 
விக்கொண்டு முத்தங்‌ கொடுத்தாள்‌. இவனைப்‌ பார்த்துத்‌ 
தலைவன்‌ தன்னைக்‌ கைவிட்ட தன்மையை நினைந்து, நினக்கு 
யாங்கள்‌ தாயாகின்றமுறைமை எம்மிடத்தில்‌ நீங்னெது. 
ஆனமையில்‌ இனி யாம்‌ உனக்கு எம்முறையாவேம்‌ என்று 
கூறினாள்‌ ; இவன்‌ அழகு பெறும்படியான பிள்ளைப்‌ பணி 
களை ஆராய்ந்து அணிந்தான்‌. அப்பொழுது, ££ மகளிரின்‌, 
“செவ்வரி பரந்த செருக்னெயுடைய கரிய கண்கள்‌ பசக்‌ 
கும்படி. அவர்க்கு நோயைக்‌ கொடுக்கும்‌ நின்‌ தந்தை 
யுடைய பரத்தைமைக்‌ குணமொன்றையும்‌ கொள்ளாதே ? 
என்றாள்‌. அங்ஙனம்‌ கூறியவளுக்கு இனிதாயிருக்கும்‌ 
-சில மறுமொழிகளைக்‌ கூறிப்போனான்‌. பின்பு நம்மை 
ஒப்பாளாய்ச்‌ சிறப்புப்‌ பெற்று நம்மைக்‌ கோபித்திருக்கும்‌ 
பூலக்கும்‌ தலைமையுடையவள்‌ இல்லிற்‌ சென்றான்‌ என்றாள்‌. 
அது கேட்ட தலைவி, ஏடா! 


128 ்‌ கலித்தொகை வசனம்‌ 


யான்‌ வருந்தி நோய்‌ மிகும்படி உன்‌ தந்தையை, அவன்‌ 
நினைத்த தொன்றைப்‌ பருந்தெடுத்துச்‌ சென்றதுபோல, 
நினைவு நீங்கும்படி பரத்தை கைக்கொள்வள்‌. கொண்ட 
அப்பொழு3த வளையும்‌ நகமும்‌ அவைபோல்வன பிறவும்‌ 
படைக்கலமாகக்‌ கொண்டு நகத்தாலே உன்‌ தந்தையின்‌ 
புறுமையுடைய மார்பிடத்தும்‌ ஓமிந்த சிறிய இடங்களி 
௮ம்‌ தான கினைந்தபடி அஞ்சாது வடுக்களைச்‌ செய்வாள்‌. 
அதலால்‌ அவள்‌ உனக்கு என்ன உறவுடையள்‌ ? இவனை 
அடித்தற்கு ஒரு கோல்‌ தருவாயாக என்றாள்‌. அதற்கு 
அஞ்சிப்‌ புதல்வன்‌ அழுதான்‌. அது கண்டு இனி அழுகையை 
விடுவாயாக என்று கூறினாள்‌. கூறி உன்‌ தந்தையின்‌ 
காதற்பரத்தையிடத்து நீ சேராதே. இனி அவர்களின்‌ 
விட்டை £ங்‌5,௮வன்‌ நீங்குவனோ நீங்கானோ எனஆராய்ந்து 
அவன்‌ நீங்கான்‌ என உறுதி கொண்டிருக்கும்‌ வீட்டிற்‌ 
செல்லாது எம்போலக்‌ கையா றுடையவர்‌ வீட்டில்‌ செல்‌. 
நீ இனி வெளியே செல்லும்‌ தொழில்தான்‌ முடிந்தது 
என்றாள்‌. 

18 

விளையாட்டிக்‌ கோண்டு வரும்படி சேடியரோடூ மகனைப்‌ 
போக்கிய தலைவி, அவன்‌ நீடித்து வந்த விடத்தப்‌, பரத்தை 
யிற்‌ பிரிந்த தலைவன்‌ மறைவிடத்தே வந்தானாக அவன்‌ கேட்‌ 
கும்படி கூறுகின்றாள்‌ : 


பெரிய செல்வம்‌ நிலை பெற்றதும்‌ மிகுந்த சோற்றை. 
யுடையதுமாகிய அகன்ற மனையிடத்து, இரண்டு சிறகா 
கப்‌ பொருந்துகின்ற கதவைப்‌.பிடித்துப்‌ பிள்ளையைக்‌ கை 
விட்டுத்தனியே இன்று வருந்துதன்றேம்‌. பிள்ளைகள்‌ கூடி 
வினயாடும்‌ மணலிடப்பட்ட அகன்ற தெருவில்‌ பிள்ளைக 
ளோடு வீனையாடுவித்துக்‌ கொண்டு வருவதற்கென்று நீ 
போனாய்‌. இனிய பாலை யான்‌ பிள்ளைக்கு ஊட்டாது, அது 
பெருகும்படி சுரக்கும்‌ அவ்வளவு நேரம்‌ பிள்ள உண்ணா 


மருதக்கலி 129 


திருத்தற்கு, நின்‌ மனத்தில்‌ வருத்தமில்லாது தாமதித்த: 
காரணம்‌ யாது? அதனைக்‌ கூறு. 

தோழி: அதனைக்‌ கேட்பாயாக : பெரிய கங்குடைய 
பனையின்‌, குடம்‌ போற்றிரண்டதும்‌ அழுத்தமில்லாத 
முகிழையுடையதுமாகிய பசிய குரும்பையைக்‌ கொடியிற்‌: 
கட்டிப்‌ பின்னிய பின்னலைச்‌ சிறிய பிள்ளைகள்‌ இழுப்‌ 
பார்கள்‌. அப்பிள்ளைகளுக்கு நடுவே பெரிய மணி பதித்த. 
தேரிலிருந்து இவன்‌ எமது பெரிய மனைக்கு மீண்டு 
கொண்டிருந்தான்‌. அப்போது முறுக்கவிழ்ந்த நீல மலர்‌ 
கள்‌ காற்றுக்கு அசைவனபோன்ற கண்களையுடைய பரத்‌ 
தையர்‌ சாளரங்களில்‌ ஓதுங்கி நின்று பார்த்தனர்‌. அவர்கள்‌ 
ஆலில்‌ கீழ்‌ இருக்கும்‌ இறைவனுடைய மகனாகிய முருகக்‌ 
கடவுளின்‌ திருநாளுக்கு ஆரம்பமாகும்‌ நாளென்று கருதி: 
வாயிலிலே வந்து நின்று பார்த்தனர்‌. இவனாதலை அறிந்து 
அவளுள்‌ ஒருத்தி அழகிய பாதத்தில்‌ சிலம்பு ஓலிக்கும்படி. 
அணுகினாள்‌. அவள்‌, “கண்ணாலும்‌ நெற்றியாலும்‌ கூந்த 
லாலும்‌ உன்னைத்‌ தழுவிய தாயர்க்குக்‌ கையினால்‌ மகிழ்ச்சி 
யைச்‌ கொடுப்பாய்‌! நின்‌ தந்தைக்கு ரீ தண்ணெனச்செய்யும்‌ 
சிறப்புப்போல்‌ எமக்குஞ்‌ சிறப்புக்கள்‌ செய்து இவ்‌ விராக்‌ 
காலத்தே எம்மோடு தங்கிப்‌ போகவேண்டும்‌. அவ்வாறு 
தங்குதலால்‌, எங்கள்‌ அழகின்‌ புதுமையை நுகர்ந்து பின்‌ 
னர்‌ எம்மை நினையாத நாணில்லாதவன்‌ தந்த தனிமையெல்‌: 
லாம்‌ மிகவும்‌ போக்குவேம்‌'? என்று கூறினாள்‌. இவனிடத்‌ 
தில்‌ விருப்பத்தால்‌ அளவிட முடியாத வேற்றுத்‌ தாயர்‌ 
எதிர்‌ கொள்ள, அதனை மாற்றாத இக்கள்வனாலே அவ்‌: 
விடத்திற்‌ ருமதித்ததல்லாமல்‌ யான்‌ வேறோர்‌ தீமையும்‌ 
உடையேனல்லேன்‌. ஒள்ளிய ஆபரண மணிந்தவளே [' 
என்னைக்‌ கோபீயாதே. 

அதுகேட்ட தாய்‌ புதல்வனை நோக்கி ஏடா / மெத்‌ 
தென்ற தோளுடைய உன்‌ தாய்‌ மார்‌ சூடின கண்ணி 
யோடே எம்முடைய இல்லிலே வருவையோ வாராயோ £' 


130 கலித்தொகை வசனம்‌ 


என வெறுத்துக்‌ கூறினாள்‌. அப்பொழுது தலைவன்‌ 
வந்தான்‌. அதுகண்டு, “முன்னேயிருந்து மகன்‌ நமக்குச்‌ 
செய்த நோய்க்கு மேலே, எம்மை மனத்தால்‌ இகழ்ந்திருத்‌ 
தலால்‌. தமது மெய்யிடத்துக்‌ கடந்த, அழகிய இனிய 
சொல்லையுடைய நல்ல மகளிர்‌ அணிந்த ஆபரணங்களின்‌ 
வடுவைக்‌ காட்டி, ஏனைவடுக்களோடு தந்தையும்‌ வந்து 
கிற்றல்‌, வெந்ததோரு புண்ணீலே வேலால்‌ எறிந்த தன்மைத்தா 
யிருந்தது. 
19 

தலைவி கடவுள்‌ ஆலயம்தோறும்‌ வலஞ்சேய்வித்துவரற்‌ 
குச்‌ சேடியரோடூ மகனைப்‌ போக்கினாள்‌. அவன்‌ நீடித்து 
வந்தவிடத்துத்‌ தந்தையின்‌ தோடியை மகன்‌ கைக்‌ கண்ட 
அவள்‌ புலந்து கூறுகின்றாள்‌ : 

ஏடி! நீ எமது வீட்டின்‌ நல்ல வாயிலினின்றும்‌ 
சென்றாய்‌. பல தேவாலயங்களை வலஞ்செய்வித்து 
வாவென்று யான்‌ கூறினேன்‌. நீ சென்று அக்கூற்றினைத்‌ 
தப்பினாய்‌. மாவின்‌ உயர்ந்த கொம்புகளினின்ற, மிக்க 
காற்று அசைக்கும்‌ நறிய பிஞ்சுகள்‌ காம்பு முறிந்து 
பால்‌ ஒழுகும்‌. அத்தன்மைபோல எனது முலைகளினின்று 
பால மிகக்‌ குதிக்கையினாலே அதனை மறைத்து யான்‌ 
உள்ளங்கையால்‌ அழுக்கத்‌ தேய்த்தேன்‌. முலைகள்‌ அக்‌ 
கையின்‌ அளவில்‌ நில்லாதனவாய்‌ விம்மிப்‌ பால்‌ சுரந்தன. 
பிள்ளை உண்ணாது பால்‌ அவமே போம்படி, அருளில்லாத 
இவன்‌ தந்தையுடைய பரத்தையருள்‌ யாருடைய இல்லிற்‌ 
,அங்கினாய்‌ சொல்‌. 

நீரிடதீதே இலையின்‌ கீழே மறைந்து நின்ற அழயெ 
இதழையுடைய தாமரைப்பூப்போல எடுத்த பச்சைக்‌ 
குடையின்‌ நிழலிலே நின்பிள்ளை நின்றான்‌. அவனைத்‌ தாய்‌ 
மார்‌ கண்டனர்‌. கண்டு, “யாம்‌ நோம்படி மனத்தைக்‌ 
கைக்கொண்டு பீன்னர்‌ எம்மை நினையா தவன்‌ பெற்ற மகன்‌ 


மருதக்கலி 131 


இவன்‌ ”” என்று கருதி அகன்ற மனையின்‌ வாயிலின்‌ எல்லை: 
யைக்‌ கைவிட்டுப்‌ புறப்பட்டுத்‌ தெருவிலே வந்து, தடுத்‌ 
தனர்‌ ; தடுப்ப அவரிடத்தே தங்கினேன்‌. 

பின்னை அவர்கள்‌ தம்முடைய, தம்முடைய: அணி . 
களில்‌ இவன்‌ வடிவுக்கு ஒத்தவற்றை ஆராய்ந்து கைக்கணி 
என்று அணிந்தனர்‌. (என்றாள்‌ சேடி.) 

அதுகேட்ட தலைவி, தனக்கு அயலாயிருத்கன்‌ ற' 
தந்தையுடைய பரத்தையர்‌ கொடுத்தவற்றை இவன்‌ 
வாங்குவானாம்‌. இவன்‌ இனிக்‌ கைவிடப்படுவன்‌; இவன்‌: 
மிகவும்‌ நம்மாற்‌ கோபிக்கத்‌ தக்கான்‌ என நெஞ்சொடு. 
கூறினாள்‌. 

காவலின்றி வேண்டியபடி நடப்பவனே ! நீ எம்மை: 
இகழ்ந்து இட்ட பரத்தையர்‌ கையின்‌ மோதிரங்களெவை £: 
யான்‌ அவற்றைக்‌ காண்பேன்‌. அம்மோதிரங்களுள்‌.. 
நறவம்‌ பூவைக்‌ கண்டாற்போற்‌ சிவந்த விரலுக்கு, ஏற்ப, 
ஆண்‌ 'சுறாவைப்‌ பொறித்த மோதிரத்தை இட்டவளுடைய 
மனக்கருத்தை அறிந்தேன்‌ ; காமன்‌ கொடியாகிய மகரத்தை மோதீ 
ரத்தே குழித்தாற்போல வேறோன்‌ நிலே அழுத்தி அதனை 
எந்நாளும்‌ அடங்காத பரத்தைமைக்‌ குணமுடைய இவன்‌ 
தந்தை மார்பிலே பொறியாக ஒற்றி அடிமைகொண்டாளு; 
வேன்‌ என்று சொல்லுகின்ற வார்த்தையை எனக்கு, அறி 
வித்தற்குச்‌ செய்த தொருதொழிலாகும்‌. 

புதல்வனாயெ நீயும்‌ என்னை இகமுந்‌ தன்மையையோ £ 
இவ்விகழ்ச்சியும்‌ நாமே செய்துகொண்டதொன்று. முன்‌ 
நடந்தனவற்றைக்கண்டு தலை எடுக்கமாட்டாது என்‌ 
முன்னே, வெந்த புண்ணிலே வேலெறிந்தாற்போல்‌ இன்‌: 
னொன்‌ றிருக்கன்‌ றது. இவன்‌ தந்தையின்‌ முன்கை வளையை 
இவன்‌ கையிடத்தே இட்டவர்‌ யார்‌ கூறு. 

அவன்‌ கூறாமையின்‌, அவள்‌ “£ ஏடா என்னை அல்லாத. 
பிறரும்‌ இத்தலைவன்‌ அழகைக்‌ காண்பார்களாக என்று! 


182 கலித்தொகை வசனம்‌ 


கூறும்‌ தனது அழகை மிகவும்‌ புகழ்கின்ற அவள்‌ உன்னை 
இதை அணிந்துகொள்‌ என்று சொன்னவளாவள்‌. அவள்‌ 
யார்‌? 

அஞ்சாதே, நீயும்‌ தவறுடையையல்லை. இதனை உனக்‌ 
குத்‌ தந்தபூவின்‌ அழகும்‌ மையுண்ட கண்ணுமுடையவளும்‌ 
,தவறில்லாதவளாவள்‌. 

வேனிற்காலத்துப்‌ பலரும்‌ ஆடும்புனல்போன்ற உன்‌ 
தந்தையை ஈண்டு நோவாரில்லை. தனது அழகைப்‌ புகழ்ந்து 
எனது அழகை இகழ்ந்து இதனை உன்கையில்‌ தந்தவள்‌ 
யாரோ என்று வினாவிய வருத்தமுடைய யானே தவறுடை 
யேன்‌. 

ஐப்‌ 

தலைவி, மகனைப்பாராட்டி பால்‌ ஊட்டுகின்றபோது 
அதனை மறைவிடத்தினின்றும்‌ கண்டு புகுந்த தலைவனை 
அவள்‌ தன்னுள்ளே புலந்து பின்னும்‌ பாராட்டுகின்றாள்‌. 

செல்வமே! உன்காலிற்‌ கடப்பவை, இரண்டாக 
அமைந்தனவும்‌ பொன்னாற்‌ செய்யப்பட்டனவும்‌ பொன்‌ 
பொடி மூடுதலால்‌ நிறம்‌ பெற்றனவுமாகிய சதங்கைகள்‌ 
அரையில்‌ அ௮ணியப்பட்டன, கைத்தொழிலால்‌ அழகு 
பெற்ற மணிகளை இடையிடையே அமைத்த பொன்‌ மணி 
களையுடைய வடம்‌; அதன்‌ மேலே அ௮ழுக்கில்லாத சிவந்த 
பவளவடம்‌, அவற்றின்மேலே உடுத்தப்பட்டது ஐதாய்க்‌ 
கழல்‌ன்ற திரைத்த ஒரு பூத்தொழிலுடைய பட்டாடை. 

கையிடத்தே அணியப்பட்டன நண்டின்‌ கண்போன்ற 
நெருங்கிய அரும்புத்‌ தொழிலாற்‌ சூழப்பட்டனவும்‌,வேலைப்‌ 
பாடு விளங்குகின்றனவுமாகிய இரண்டாகச்‌ சேரும்‌ 
காப்புகள்‌. 

மார்பிடத்தே பூணப்பட்டவை வெட்டாத வாளும்‌ 
வெட்டாத மழுவும்‌ நெருங்கக்கட்டி இரண்டு புறத்தும்‌, 


மருதக்கலி 138 


மழை பெய்தபுலத்துத்‌ தம்பலப்பூச்சியினது நிறமுடைய பவ 
ளத்தினாற்‌ செய்த அழுக்கற்று விளங்கும்‌ இடபம்‌ உடைய 
விளங்குகின்ற பூண்கள்‌. 

முடியிலே சூடப்பட்டன, கரியகடலிற்‌ குளிக்கப்படும்‌ 
முத்தோடு பல மணிகளைச்‌ சேர்த்துக்கோத்த திரண்ட 
மூன்று மாலைகள்‌. அவை மீது அணியப்பட்டது நூலாற்‌ 
கட்டியதும்‌ வண்டுகள்‌ ஒலிக்கும்‌ கண்ணிக்குப்‌ பொருத்த 
மாகும்படி நடுவே கடக்க, அரும்புகள்‌ அலர்ந்த நில மலர்‌ 
களின்‌ . இதழ்‌ நாணும்படி நீலமணியாற்‌ பண்ணினதும்‌ 
வண்டுகள்‌ ஓலியாததுமாகிய மாலை. (நீல மணிமாலை) 

இவையும்‌ பிறவும்‌ நின்‌ அழகுக்குமேல்‌ அழகாகக்‌ 
இடக்கும்‌. நீ உருட்டுகன்‌ற வலிய தேரின்‌ வளைந்த தாமரை 
முகையினைக்‌ கையாலே பீடித்து மெல்லிய விரலுடைய நின்‌ 
அடிகள்‌ நோவ மெத்தென மெத்தென அசைந்து இவ்‌ 
விடத்து நீனக்கு வைத்த பாலையுண்டற்கு என்‌ கையீடத்தே 
வருவாய்‌, 

பொய்யை மறைத்துப்‌, பாண்தொழில்‌ வல்லபாண 
னைத்‌ தூண்டிலாக விட்டுப்‌ பரத்தையருடைய நெஞ்சைத்‌ 
தன்‌ வயமாக்குதலைத்‌ தொழிலாகக்கொண்டு திரியும்‌ உன்‌ 
தந்தைக்கு வைத்த பாலின்‌ பகுதியை உண்பாய்‌. 

உன்‌ தந்தையின்‌ வாயிடத்தினின்றும்‌ வந்த பொய்ச்‌ 
சத்தியத்தை மெய்யாகத்‌ தெளிந்து, பூவின்‌ அழகுடைய 
கண்களில்‌ நீர்‌ பரக்கும்படி. மயங்குகின்ற நோய்‌ கை கடத்‌ 
தலால்‌ கண்கள்‌ துயிலாத உன்‌ தாய்‌ வைத்த பாலை உண்‌ 
பாய்‌. 

வாராத தலைவன்‌ வந்தானென்று யாம்‌ பாராட்டும்படி. 
யாம்‌ எமது மகனைப்‌ பாராட்டா நிற்கப்‌, பாணன்‌ முதலி 
யோருடன்‌ விரைவில்‌ வந்தார்‌. அம்மையோ / அவரை 
இவ்விடத்து வருக என்று கூறினார்‌ யார்‌ தான்‌. (அன்‌ 
னையோ-வியப்பு. ) 


134 கலித்தொகை வசனம்‌ 


எம்‌ குடியிடத்தல்லாத பாராட்டைக்‌ கேட்டு மகிழ்ந்‌ 
தோனே இதனைப்‌ பருகுவாயாக. ்‌ 

கோபித்தாரை மகழ்ச்சியாகிய கூத்தாட்டுவிக்கும்‌ 
உன்னை, யான்‌ பாராட்டும்‌ பெரிய பாட்டுக்களோடே நின்‌ 
தாய்மார்‌ தரும்‌ பாலைப்‌ பருகுவாய்‌. இப்பாலை யான்‌ 
ஊட்டுவேன்‌. 

21 

தலைவி, மகனைத்‌ தந்தையின்‌ குணம்‌ ஒத்தவனாகவும்‌ 
ஒவ்வாதவனாகவும்‌ கூறினாள்‌. அப்போழுது மறைந்து வந்த 
தலைவன்‌ ஊடல்‌ தீர்வன சோல்லி மகன்‌ வாயிலாக ஊடல்‌ 
தீர்த்தலும்‌ அவள்‌ தன்னுள்ளே கூறுகின்றாள்‌ : 

கரிய தலையுடைய யானைக்‌ கன்றின்‌ நெற்றிப்‌ பட்டம்‌ 
போலக்‌ கையினாற்‌ புனையப்பட்ட மூன்று முத்து வடம்‌ 
மென்மையுடைய தலையிடத்தே தூங்கும்‌. பொன்னாற்‌ 
செய்த மழுவோடு வாளையும்‌, அணியப்பட்ட விளங்குகின்‌ ற: 
ஆபரணங்களையும்‌ வாயின்‌ நீர்‌ நனைக்கும்‌. யான்‌ அதன்‌ 
அழகைப்‌ பார்த்து அனுபவிப்பேன்‌. 

அழிய பவளப்‌ பலகை மேல்‌ சிவந்த பாதி வடிவு 
வேறோர்‌ யானையை மடியும்படி குத்துகன்ற கோலமாகச்‌ 
செய்யப்பட்ட (காவலையுடைய மதிலைப்‌ பாயாத) உனது 
யானையோடு, நின்‌ பாதத்திலணிந்த தேரையின்‌ வாயுடைய 
சதங்கை ஓலிக்க, வளையணிந்த மகளிர்‌ செய்த மணலில்‌ 
உழக்கி நடக்கும்‌ போர்த்‌ தொழிலுடைய யானை இவ்‌ 
வீடத்தே வருக. ° 

பெருமா! நீ உன்‌ தந்தையின்‌ அழகெல்லாம்‌ ஓத்திருக்‌ 

இன்றாய்‌. உன்‌ தந்தை நிற்கன்‌. ற நிலைகளின்‌ உனக்கொத்த 
குறிக்கப்படுகின்‌ ற குணங்களை யான்‌ கூறக்‌ கேட்பாய்‌. 

எயாம்‌ அவனோடு ஒரு மனமாயினேம்‌. என்றுணர்ந்‌ 
இருந்த மகளிரை உன்‌ தந்தை, மெல்லிய தோள்‌ மெலிய வீடு 


மருதக்கலி த 


மாறு போல நீயும்‌ அவர்‌ மெல்லிய தோள்கள்‌ மெலியும்படி 
விடுதலாகிய பரத்தைமையை ஓவ்வாதே. 


பெரும! நுகத்திற்‌ பகலாணிபோல முறைமை செய்‌ 
தற்குச்‌ சாயாத கோல்‌ போலிருத்தலின்‌ நீ அவனை ஓப்பாய்‌ 
அவன்‌ நம்மைத்‌, தப்பானென்று ஆராய்ந்து மகளிரைக்‌ 
காற்று மோதுகின்ற பூப்போல அழகு கெடும்படி உன்‌ 
தந்த சாய விடுதலாகிய பரத்தைமையை ஓவ்வாதே. 


பெரும! கெடுதலறியாத நல்ல பொருளை விரும்பின 
வர்களுக்குக்‌ கொடுக்குக்‌ தன்மையில்‌ அவனை ஓப்பாய்‌. 
காதலையும்‌ மெல்லிய நோக்கனையுமுடைய மகளிரை உன்‌ 
தந்தை மிக நொந்திருக்க விடுமா றுபோல நீயும்‌ அவர்களை 
நோய்‌ மிக நிற்கப்‌ பாராது விடுதலாகிய பரத்தைமையை 
ஓவ்வாதே. 

(தலைவி பின்னால்‌ வந்து நின்ற தலைவனைக்‌ கண்டு) 
“இந்த மகனல்லா தவன்‌ பெற்ற மகன்‌ நற்குணங்களல்லாத 
வற்றை நீ ஓவ்வாதே ? என்று யான்‌ கோபிக்க நீ யாரை 
நோக்கிச்‌ சிரிக்கன்றனை. 


(அவள்‌ பின்னே நின்‌ ற தலைவனைக்‌ கண்டு) வராதவர்‌ 
நம்பின்னே மறைய நின்று பின்னா்‌ நாந்தெளியும்படி 
முன்னே வந்தார்‌. அதுகேட்ட தலைவன்‌, இங்ஙனங்‌ 
கொடுமை கூறுகின்றாயாயின்‌, அழகிய ஆபரணங்களை 
யுடையாய்‌ ! 

உனக்கு வருத்தஞ்‌ செய்யாத எனக்கும்‌ ஒரு தப்‌ 
புண்டோ ? இவனை யாம்‌ எடுத்தற்கு உன்னிடத்தே 
வைத்துக்‌ கொள்ளாது என்னிடத்தே தருவாய்‌. அது 
கேட்ட புதல்வன்‌ அவன்‌ மேலே வீழ்ந்தான்‌. அவனைத்‌ 
தலைவி நோக்கிக்‌ கைவிடப்பட்டவனாகிய அன்பில்லாதவன்‌ 
_ பெற்றபிள்ளை அவன்‌ மேலே விழுதலை யாம்‌ மனம்‌ வருந்தி 
விலக்கவும்‌ கை கடந்து மலையடிவாரத்தில்‌ செல்கின்ற 

கு—6 


1. அத்தி கலித்தொகை வசனம்‌ 


சிங்கம்‌ பாய்ந்தாற்போல அறனில்லாத அதையும்‌ 
அகன்ற மார்பிலே பாய்ந்தான்‌. 


22 

பரத்தையர்‌ சேரியை அறியேன்‌ என்று தலைவன்‌ 
தலைவியிடம்‌ சேன்றான்‌. அவனோடு இவள்‌ ஊடி ஊடல்‌ 
தீர்க்கின்றாள்‌. 

தலைவி உன்னைக்‌ காணும்போது அஞ்சுவேமா தலின்‌ 
எம்‌ கூந்தலைத்‌ தண்டாதொழி. 

தலைவன்‌ :--தெரிந்த ஆபரணத்தையுடையாய்‌. யான்‌ 
பரத்தையரிடத்துப்‌ பிரிந்து தவறு செய்திலேன்‌. அவ்வா 
ராக நீ எங்ஙனம்‌ சினப்பாய்‌. 

தலைல ஏடா (இமை) கொட்டில்‌ இதழ்‌ மறைக்‌ 
இன்ற கண்போலத்‌ தெரியாமற்‌ போவாய்‌. ஆதலால்‌ நீ 
எம்மைக்‌ கைவிட்டாய்‌. அத்தன்மையை அறிந்திருந்தும்‌ 
அறியாதார்‌ போல நின்னை நொந்து புலக்கின்றவர்‌ தவ 
றுடையர்‌. உனக்கு ஒரு தவறுண்டோ £ 

தலைவள்‌ :--அணை போன்‌ ற தோளினையுடையாய்‌ ! 
இயவர்களை வருத்துமாறு வருத்தினாய்‌. யான்‌ அவ்வாறு 
வருத்துதற்கேற்ற தவறுடையேனல்லேன்‌. 

தோழி :-மான்போலும்‌ நோக்கினையுடையாய்‌/ நீ 
அழும்படி நின்னைக்‌ கைவிட்டவன்‌ மிகவும்‌ நாணமிலனா 
யின்‌ அவனிடத்தில்‌ ஊடியிருத்தல்‌ என்ன பயனைத்‌ 
தருமோ £ 

நலைலீ :--நெஞ்சே ! கண்ணீர்‌ மிகுந்து உறக்கமில்‌ 
லாத கண்கள்‌ உறங்கும்படி இனி யாம்‌ மேலாகக்‌ கூறும்‌ 
கூற்றை உடையேமல்லேம்‌ ; என இவள்‌ கூறும்‌ தகுதிப்‌ 
பரடுடைய வார்த்தையைச்‌ £ர்‌தூக்கிப்‌ பார்ப்பாய்‌. இவ்‌ . 
வாறு கூறி ஊடல்‌ தீர்ந்தாள்‌.) 


மருதக்கலி 187 


25 
'பரத்தையர்‌ இல்லினின்று வந்த தலைவனுடன்‌ தலைவி 
ஊடியும்‌ மாறுபட்டும்‌ சோல்லிப்‌ (போய்ச்‌) சத்தியத்திற்கு 
அஞ்சி ஊடல்‌ தீர்க்கின்றாள. 
பரத்தையர்‌ கொடியின்‌ இயல்புடையர்‌.அப்‌ பரத்தைய 
ரின்‌ புழுகு முதலியன பூசிய மயிர்‌ முடியினின்றும்‌ உதிர்ந்த 
யூந்தாதுகள்‌ நின்தோட்‌ கட்டிலே கடக்கின்றன. இக்‌ 
நிலைமையில்‌ நீ என்னைத்‌ தீண்டுதற்கு யார்‌ ஆகுவை 2 
என்னை விட்டு நீ நீங்குவாயாக. பிரிவாற்றாதவர்‌, பிரிய 
வல்ல பெரியோர்க்கு அடியரோ 2 
தலைவன்‌ : கடுமையுடையவராயிருக்கும்‌ உமக்கு யார்‌ 
மறுமொழி அளிக்கத்தக்கவர்‌ 2 
தலைவி :--ரீ போகின்ற தொழிலை விட்டு வினைக்கெட்டு 
நின்று உண்மையல்லாத வெள்ளை வார்த்தைகளைக்‌ கூறாது 
நின்‌ பொய்யை மெய்யென்று மயங்குவாரிடத்திற்‌ செல்‌. 
தலைவன்‌ :--ஆராய்ந்தெடுத்த ஆபரண முடையாய்‌ / 
நின்னுடைய அருள்‌ நோக்கனைப்‌ பெறிலன்றி இனிய | 
உயீர்‌ வாழமாட்டாத என்னிடத்துத்‌ தப்பு யாது. 
தலைவி :--8ீ என்ன ஆச்சரியமுற்றுக்‌ கூறினாய்‌. புள்ளி 
யுடைய ஈண்டுகளின்‌ நடையாலுண்டான வடு நீ ரருகிற்‌ 
கிடக்குமாறுபோல, பெரிய நஈகங்களாற்‌ பிளந்த வடுக்‌ 
களும்‌ ஒளியுடைய பற்களால்‌ அழுத்தின வடுக்களும்‌, பிர 
காசிக்கன்ற இதழ்கள்‌ வாடின உன்‌ மாலையும்‌ பரத்தையர்‌ 
நின்னோடு ஊடி. அடிக்கச்‌ சிவந்த நின்னுடைய மார்பும்‌ 
தப்பாதலுக்குப்‌ பொதாதோ? பொருந்தாதாயிற்‌ கூறு. 
தலைவன்‌ :--நீ கூறுகின்ற மெய்‌ வேறுபாடு என்னிடத்‌ 
. இருப்பதைக்‌ கவனியா தொழி. அவ்வா றிருத்தல்‌ நினக்குத்‌ 
தக்கது. அதற்குக்‌ காரணம்‌ என்ன எனில்‌, அக்குற்றங்‌ 
கள்‌ என்னிடத்தில்‌ இல்லாமையை யான்‌ உனக்குத்‌ தெளி 
விக்க நீகாணாயாயின்‌, இனித்‌ தெளிவிப்பேன்‌. ட்‌ 


188 கலித்தொகை வசனம்‌ 


தலைவீ:-—இக்‌ கற்புக்‌ காலத்து நீ சத்தியன்‌ செய்வ: 
தைக்‌ கொண்டு யாம்‌ எம்‌ நெஞ்சைத்‌ தெளிவீயேம்‌. அதற்‌: 
குக்‌ காரணங்‌ கேள்‌. 


நீ தேரேறி வருகின்ற சிறப்பில்‌ மயங்கி நின்‌ இங்கைக்‌ 
கருதாது பரத்தையர்‌ வருவர்‌. அவர்களின்‌ பூமாலையை 
நின்‌ மாலை யென்று அணிந்து வந்தாய்‌. அத்தப்பிற்கு 
அஞ்சி யாம்‌ ஊடிய விடத்து நீ செய்யும்‌ பொய்ச்‌ சத்தி: 
யம்‌ எம்மை வருத்துமாயின்‌ அவ்வருத்தம்‌ எங்கள்‌ மேலன்றி 
வேறு யார்‌ மீது செல்லற்பாலது. 

[இவ்வாறு கூறி ஊடல்‌ தர்ந்தாள்‌. ] 


24 

தலைவன்‌ வந்தவிடத்து அவனுடன்‌ ஊடிச்‌ சில 
சோல்லி, அவன்‌ அற்றாமை கூறுவது கேட்டு ஊடல்‌ தீர்க்‌. 
கின்றாள்‌ : “ 

தலைவி :--எமது கூந்தலைத்‌ தொடுவதற்கு இவன்‌ யார்‌?” 
உனது செயல்‌, நீ எம்மைப்‌ பாதுகாவாது விட்டுப்‌ பாது: 
காப்பவனைப்‌ போல ஊரை ஆளுநர்‌ தன்மைக்குப்‌ பொரும்‌ 
தின கொடுமையுடை.யதாகும்‌. வந்தவாறு மீண்டு செல்‌ 
அத. 


தலைவன்‌ :— உடலும்‌ உயிரும்‌ ஒன்றாய்த்‌ தலையிரண்‌ 
டாகிய புள்ளின்‌ தலையில்‌ ஒன்று மற்றத்‌ தலையோடு போர்‌ 
செய்த தன்மைபோல நீ இக்‌ கொடுமைகதாக்‌ கூறிப்‌ புலந்‌ 
தாற்‌ பயனென்ன? இனி எனது அரிய உயீர்‌ நிற்கும்‌ 
வகையை அறிந்து கூறு. ஏடா / பெரிய காட்டிடத்தில்‌ எல்‌ 
லாம்‌ அறிந்திருக்கும்‌ கொற்றவைக்கு, அவள்‌ அறியாதன, உண்‌ 
டென்று கருதிப்‌ பேய்‌ நொடி சொன்னாற்போல கின்பொய்‌ 
களை எனக்குச்‌ சொல்லி வருந்தாதே. யாம்‌ முன்பே நின்‌ 
வஞ்சனைகளைத்‌ தெளிந்து விட்டேம்‌. 


மருதக்கலி 199 


தலைவன்‌ :--இனிய ஈகையினையுடையாய்‌ / நீ கூறிய குற்‌ 
மங்களோ யான்‌ உடையேனல்லேன்‌. அரசனாற்‌ கோபிக்‌ 
கப்படுவானிடத்தில்‌ தவறுண்டோ. (தவறில்லையாயினும்‌ 
கோபிப்பன்‌ என்றவாறு ) அங்ஙனம்‌ 8 கூறுமிடத்து அதற்‌ 
கொரு பரிகாரம்‌ இல்லையாகும்‌. 

தலைவி: நெஞ்சே ! இவனைப்‌ பொய்‌ சொல்லவிடேன்‌ 
மாறுபட்டுக்‌ கோபிக்கிற்‌ பிழை செய்தேன்‌ என்று பாதங்‌ 
களை வணங்குதலாகிய பரிகாரத்தையுஞ்‌ செய்வான்‌. 
நம்மை மறந்து யான்‌ ஒரு போதும்‌ மாட்சிமைப்பட்டிருக்க 
நினையாத நாணமில்லாதவனுக்கு இவ்வூடற்‌ போரிற்‌ 
றோர்த்து அவனாலுள்ள பயன்‌ கொள்வாய்‌ (என்று கூறி 
ஊடல்‌ தீர்ந்தாள்‌.) 

25 

தலைவன்‌ பரத்தையடரித்து ஒழுகி வந்து நின்ற விடத்தக்‌ 
காமக்‌ கிழத்தி ஊடிச்‌ சோல்லி அவன்‌ ஆற்றாமை கண்டு, 
தன்‌ ஆற்றாமையுஞ்‌ சோல்லி ஊடல்‌ தீர்க்கின்றாள்‌ : 

தலைவி :--பரத்தையரிடத்து உன்‌ கள வொழுக்கத்தை 
யான்‌ கண்டேன்‌. ஆதலின்‌ பொய்யாகச்‌ சிரித்து யான்‌ 
விரும்பாதவற்றைக்‌ கூறி என்னைத்‌ தீண்டாதே. நீ இண்டு 
தற்கு இவ்விடத்து நினக்குப்‌ பெண்டிராயிருப்பாருளரோ? 

தலைவன்‌ ஒள்ளிய வளையினையுடையாய்‌ நீ என்னு 
டைய குற்றமாகக்‌ கண்டது எது £ 

தலைவி :-யான்‌ கண்டது ஒருத்தி தானுற்ற காமநோயை 
யும அதனாற்‌ பிறந்த அலரையும்‌ பிறர்‌ அறியாமல்‌ 
மறைத்து மகிழ்ச்சியின்‌ றியிருந்தாள்‌. அப்பொழுது மழை 
பெய்தது. இவ்வாறு மழை பெய்து நின்ற ஒரு நாள்‌ பாதி 
இரவில்‌ இராப்பொழுதிலே, கூந்தலால்‌ அழகு பெற்ற 
தோளும்‌, முலையும்‌, மகரக்‌ குழையும்‌ ஏனைய ஆபரணங்‌ 
களும்‌ தனக்குச்‌ சுமையாக முறிவதொரு வஞ்சிக்கொடி 


140 கலித்தொகை வசனம்‌ 


போன்றவள்‌ இடையைத்‌ தாங்கக்‌ கொண்டு, அடங்காத. 
முயக்கத்தாலே அடி தளர்ந்து அழகிய சிலம்பு ஓலிப்பக்‌. 
கோபித்து வந்து கதவைப்‌ பாய்ந்தாள்‌. அது தவறாகுமோ ?' 
அந்த ஆராய்ந்த இழையினையுடையவளின்‌ ஆரவாரத்தைக்‌ 
கேட்டுக்‌ காலம்‌ நீடியாது எழுந்து சென்றாய்‌. அது தவ 
ரமோ £ அவள்‌ கோபம்‌ மாறாளாய்ச்‌ சினந்து நின்‌ மார்பிற்‌ 
கிடந்த நாறுகன்ற இதழுடைய அழகிய மாலையை அறுதி 
தாள்‌. அது தவறாகுமோ £2 அவளுடைய சிறிய அடியை 
அடைந்து யான்‌ தீமையுடையேன்‌, அதனை நீ தெளியென்று: 
கூறி அவளிடத்தே தங்கினாய்‌. அது தவறாகுமோ ? யாம்‌: 
நின்னைக்‌ கோபியேமோ 2 இனிச்‌ சொல்வாயாக. 


தலைவன்‌ யான்‌ சொல்லத்‌ தெளியாயாயின்‌ நீ கூறும்‌: 
தவறை யான்‌ உடையேனல்லேன்‌. நீ கண்டது இராக்‌. 
காலத்துக்‌ கனவு போலிருக்கின்றது. 


தலைவ :--இராக்காலத்தே மழை மிகவும்‌ பெய்தது. அப்‌. 
போது குறியிடத்தே வந்தவனை நீ கண்டதனால்‌ நீ கண்ட 
கனவு இது என்று சொல்லி நீ செய்ததை நினையாது அச்‌ 
செய்தியை மாற்றிக்‌ கூறி நின்றாய்‌. நீ செய்யும்‌ சத்தியங்‌: 
கள்‌ முன்போல்‌ உண்மையானவையல்ல. அதனால்‌ ஏடா !' 
நினக்குப்‌ புகும்‌ இல்லும்‌ பல விருத்தலின்‌ நீ அங்குச்‌ செல்‌... 

தலைவன்‌ மெல்லிய தோளினையுடையாய்‌ ! இனியான்‌ 
செய்த குறையைக்‌ கைவிட்டு நினக்கு நன்றாுகிய அழகை. 
எனக்கு அருள்‌. அதனையான்‌ நுகர்வேன்‌. 


தலைவீ:-ஏடா! குறை அடைந்து நீ எம்முன்‌ இவற்றை., 
உரையாதே. உரைப்பின்‌ அதனைக்‌ கேட்டு உன்‌ குறையை 
பொறுப்போமோ ? ஆதலால்‌ இக்காரியத்தில்‌ தலையிட்டு நீ; 
குறையடையாதே (என்று கூறி ஊடல்‌ தீர்ந்தாள்‌..) 


26 
இதவும்‌ அத. 


மருதக்கலி 141 


தலைவி நறவம்‌ பூ நீரில்‌ அலர்ந்த ரீலப்பூ அனிச்சம்‌ 
பூ, முறுக்கவிழ்ந்த முல்லைப்பூ முதலிய வற்றாற்‌ றொடூக்கப்‌ 
பட்ட உன்‌ கண்ணியையும்‌ மார்பிடத்து அணியும்‌ மாலை 
யையும்‌ பரத்தையர்‌ விரும்புவர்‌. அவர்‌ கோபித்து ஊடின 
மையால்‌ நிறம்‌ கேட்ட உன்னுடைய ஒப்பனை நேற்றையில்‌ 
நன்றாயிருந்தது 


தலைவன்‌ :--அணைபோலும்‌ மெத்தென்ற தோளுடையாய்‌/ 
இவன்‌ செல்லிற்‌ பரத்தையரிடத்திற்‌ செல்வன்‌, அன்றேல்‌ 
நீங்கமாட்டான்‌, என்று கருதி அந்த ஐயத்தாலே யான்‌ 
செய்யாத காரியங்களைச்‌ சொல்லி என்னைக்‌ கோபிப்பது 
யாது காரணத்தினாலோ £ என்னிடத்தில்‌ இமையில்லாமை 
யைத்‌ தெய்வத்தின்‌ மீது சூள்‌ செய்து உன்னைத்‌ தெளிவிப்‌ 
பேன்‌. அதனைக்‌ கண்டு இனிக்‌ கோபியதாதிருப்பாயாக. 


தலைவி என்னை நீங்கிய பின்னர்‌ நீ செய்த காரியம்‌. 
அறிவேன்‌. உன்‌ சத்தியம்‌ பொய்யாவதையும்‌ அறிவேன்‌. 
உன்பரத்தையின்‌ நெருங்கிய வளைகள்‌ அழுத்திய வடுக்களை 
யும்‌ அவர்‌ முயக்கத்தால்‌ கசங்கிய உன்‌ பூ மாலையையும்‌ 
கண்டேன்‌. குறியிடத்தே நின்னைப்‌ பெறாத அவர்‌ கோபித்‌ 
துக்‌ கூரிய நகங்களால்‌ தாம்‌ விரும்பியவாறு செய்த வடு 
வினையுங்கண்டேன்‌. சேரியிலுள்ள, செவ்வரி பரந்த 
மதர்த்த கரிய கண்ணையுடைய பரத்தையர்‌ அடங்காத 
முயக்கத்தனாலே அழிந்து சிதறுண்ட சந்தனமுடைய நின்‌ 
வடிவைக்‌ கண்டு யானும்‌ நின்னோடு ஊடுதலைத்‌ தவிரத்‌ 
தேன்‌ ; இனி அப்பரத்தையரிடத்தே செல்வாய்‌. 


தலைவன்‌ :— தெரிந்த ஆபரணங்களையுடையாய்‌ ! யான்‌ 
தெளிவித்தவைகளைக்‌ கொண்டு நின்‌ நெஞ்சைத்‌ தெளிவியா 
யாய்க்‌ கோபித்தாய்‌. யான்‌ தீமையுடையேன்‌ அல்லன்‌ ஆத 
லைப்பணிந்து உன்‌ நெஞ்சிடத்தே நிறுத்துவேன்‌. அதனைக்‌ 
காண்பாயாக. 


142 கலித்தொகை வசனம்‌ 


தலைவி :—இவன்‌ திமையில்லா தவன்‌ என்று யான்நினைக்‌ 
கும்படி செய்தல்‌ இவன்கருத்தாகும்‌. நெஞ்சே இவன்வலிமை 
யைக்காண்‌. யான்வேறுபடின்‌ நீ நெஞ்சு கலங்குவாயென்று 
நின்னை வேறுபடாமல்‌ உன்னோடு இணங்குவேனாயின்‌, அப்‌ 
பொழுதே மாறுபட்டு என்னை இகழ்ந்து பரத்தையர்பாற்‌ 
செல்லுதற்கு மனம்‌ மயங்குவாய்‌. ஆதலால்‌ நீ எதையாவது 
கூறி எனது ஊடலைத்‌ தீர்ப்பது உனக்கு வேண்டப்படாத 
காரியமாகும்‌. பரத்தையரிடத்துச்‌ செல்லும்‌ குறையல்‌ 
லாத வேறெக்குறையைச்‌ செய்யினும்‌ அவற்றைக்‌ கருதாது 
என்‌ நெஞ்சு நெகிழ்ந்து நின்னிடத்தே வரும்‌. என்‌ நெஞ்‌ 
சின்‌ தன்மையை அறியாது நீ யான்‌ விரும்பும்படி என்‌ 
நெஞ்சைத்‌ தெளிவிக்குஞ்‌ செயல்களை என்ன காரியத்திற்‌ 
குச்‌ செய்தாய்‌ (எனக்கூறி ஊடல்‌ தீர்ந்தாள்‌. ) 


27 

பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைவன்‌ தலைவியை மகிழ்‌ 
விப்பது காரணமாகத்‌ தெய்வமகளிர்‌ விளையாடூவதோர்‌ 
கனவு கண்டேன்‌. அது மேய்யாகச்‌ சம்பவித்தது காண்‌ 
பாய்‌, என ஊடல்‌ தீர்க்கும்போருட்டூத்‌ தலைவிக்குக்‌ கூறு 
கின்றான்‌. 

புனத்தே வளர்ந்த பூங்கொடிபோன்‌ றவளே, பொருள்‌ 
தேடுதற்குப்‌ பிரிந்து செல்லாது வருந்தியிருப்போருக்கு 
அவர்கள்‌ இருக்கும்‌ இடங்களிலே பொருள்‌ தானே செல்லு 
தல்‌ அரிதாகும்‌. ஆகவே உலகம்‌ தமக்கு உரிமையாகும்‌. 
படி இருக்கும்‌ தருமததைச்‌ செய்தல்‌ கனவிடத்து இல்லையா 
கும்‌. ஆயினும்‌ இன்பத்தை விரும்புகின்‌ ற கணவரை மகளிர்‌ 
ஊடலாற்‌ பிரிதலும்‌ ஊடல்‌ தீர்ந்து புணர்தலுமாகிய 
மாறுபட்ட இன்பத்தை அக்கனவு தராமற்‌ போகவில்லை. 
யான்‌ கண்ட காதலையுடைய கனவு காரிகைபோல்‌ இன்பர்‌ 
தீருவது ஒன்றாயிருந்தது. 


மருதக்கலி 143 


தலைவன்‌ நறிய நெற்றியையுடையாய்‌ ! ஆரவாரம்‌ 
பொருந்திய மதுரையை மலைபோன்ற மதில்‌ சூழ்ந்திருக்கும்‌ 
அம்மதிலைச்‌ சூழ்ந்த வையையாற்றங்கரையை அழகு 
படுத்துகின்ற சோலையிடத்தே : சென்றதுபோலக்‌ கன : 
விடத்தே சென்றேன்‌. 

தலைவி :--பெரிய இனிய மென்மையினையுடைய நெடுந்த 
காய்‌ ! பின்னை நீ அவ்வீடத்துக்‌ கண்டது எத்தன்மைத்து 
அதனை இனிச்சொல்‌ என்றாள்‌. 

தலைவன்‌ யான்‌ கண்டது கேள்‌. அன்னங்கள்‌ விட்டு: 
நீங்காத இமயமலையின்‌ ஒருபக்கத்தே அன்னக்‌ கூட்டங்கள்‌ 
ஆகாயத்தில்‌ இரையைக்கவர்ந்த இளைப்பால்‌ ஓய்ந்து தங்கி 
யிருக்கும்‌. அதுபோல வையைத்துறையிடத்தே உயர்ந்த 
மணற்குன்‌ றிடத்தே பெண்கள்‌ ஆயத்தாரோடு சேர்ந்து 
நிறைந்திருப்பதைக்‌ கண்டேன்‌. 

தலைவி --பறைகொட்டுகின்றவன்‌ நினைகின்ற ஓசை 
யைப்‌ பறையும்‌ ஒலிக்கும்‌. அதுபோல நின்‌ கெஞ்சிடத்து 
விரும்பின இன்பத்தையே கனாவாகக்‌ கண்டாய்‌. 

தலைவன்‌:-—நீ அவசரப்படாதே ; பின்பு கோபிப்பாய்‌. 
இனிய நகையினையுடையாய்‌! அவ்விடத்து நிகழ்ந்தது 
இதுவாகும்‌. அதனைக்‌ கேள்‌. அழகிய அப்பெண்கள்‌ எல்‌ 
லோரும்‌ அச்சோலையிடத்து உயர்ந்து நின்ற ஒரு பூங்‌ 
கொடியை வளைத்து அதிற்‌ பூங்கொத்துகளைப்‌ பறித்தனர்‌. 
அலர்ந்த வேப்பந்தாரினையும்‌. பொதிய மாலையையுமுடைய 
யாண்டியன்‌ பொருதபகைவரின்‌ காவற்கூட்டம்‌ போல வரி 
யினையுடைய வண்டின்கூட்டம்‌ சிதைந்தது. 

பூங்கொத்துகளிலிருந்து கலைந்த வண்டுகளெல்லாம்‌ 
அவ்விடத்தில்‌ .நின்‌ ற அழகிய பெண்களில்‌ அழகைப்பற்றி 
நுகர்வனவபோல அவர்களிடத்தே மொய்த்தன. ௮ம்‌ 
மகளிர்‌ வண்டுகளை ஒட்டிச்‌ செய்த போரிடத்தே ஒருத்தி 
பின்‌ பூமாலையும்‌ அழகிய முத்து மாலையும்‌ வேறொருத்தி 


144 கலித்தொகை வசனம்‌ 


யின்‌ அசைகின்றவளையிற்‌ கொளுவிக்‌ கொண்டன. ஒருத்தி 
யின்‌ பொட்டிட்ட நெற்றியோடு பொருந்திய தலையிற்‌: 
இடந்த முத்து வடத்தை இன்னொருத்தியின்‌ அழயெ காதிற்‌: 
கிடந்த அழகாற்‌ சிறந்து விளங்கும்‌ மகரக்குழை கொளு. 
விக்கொண்டது. ஒருத்தியின்‌ இதலை நிறைந்த அரையிற்‌ 
கட்டிய பட்டாடையை வேறெொருத்தியின்‌ உள்ளிடுமணி 
யுடைய சிலம்பிற்‌ கிடந்த சுறாவடிவாகிய மூட்டுவாயிரும்பு 
கள்‌ பிடித்துக்‌ கொண்டன. புலவியாலே கணவனைத்‌ 
தழுவாமல்‌ இருந்த ஒருத்தி வண்டினம்‌ மொய்த்து ஆர 
வாரிக்கையாலே புலவியை நடுவே கைவிட்டுக்‌ கணவன்‌ 
வணங்கு கையால்‌ அவனுடைய குளிர்ந்த மாலையுடைய 
மார்பிடத்தே முயங்குவாள்‌. 

ஒருத்தி பாதத்தில்‌ தாழ்ந்த ஆடையை ஒரு கையால்‌ 
எடுத்துக்கொண்டும்‌ மற்றக்‌ கையால்‌ முடித்த முடி குலைந்த 
கரிய கூந்தலைப்‌ பிடித்துக்கொண்டும்‌ மிகுந்த பூக்களால்‌ 
மூடியிருக்கும்‌ குளத்திலே பாய்வள்‌. 

ஒருத்தி கூட்டமாகிய வண்டுகள்‌ மொய்க்கையினாலே: 
கையால்‌ அவற்றை ஓட்டமாட்டாளாய்‌ மணம்‌ நாறும்‌. 
மாலையை அறுத்துக்கொண்டு ஓட்டி அதற்கு அவை 
போகாமை கண்டு, வளைந்த தண்டுகளுடைய ஓடத்தே 
பாய்வாள்‌. 

ஒருத்தி அறிவு மயங்கற்குக்‌ காரணமான கள்ளின்‌ 
களிப்பால்‌ இமைகள்‌ கூடுகையினாலே பார்வை மறைந்த 
கண்‌ ணுடையளாயிருப்பள்‌. மொய்க்கும்‌ வண்டுகளை 
ஒட்டுகன்ற அவள்‌ தன்‌ களிப்பாலே அவற்றை ஓட்டும்‌. 
இடம்‌ அறியாளாய்க்‌ கைசோர்வாள்‌. - 

பல மகளிர்‌ விளையாடும்‌ சோலையிலே காற்றடிக்க 
ஒதுங்கி வரைந்த கொடிகள்‌ தம்மிற்‌ பீன்னியிருப்பது 
போலத்‌, தெரிந்த ஆபரணங்கள்‌ ஆரவாரிப்ப ஒருவரோடு 
ஒருவர்‌ கலந்து பெண்கள்‌ வண்டுகளை ஓட்டினர்‌. அவ்‌ 
வகையினரை யான்‌ கண்டேன்‌. ்‌ 


மருதக்கலி ' 145° 


தலைவி :_— நின்னுடைய பெண்டிர்‌ புலந்தனவற்றை: 
யும்‌, நீ அவருடைய அடி முன்னே வணங்கிப்‌ புலவிதீர்த்த- 
வற்றையும்‌ பலவாறாகக்‌ கனவின்‌ மேல்‌ வைத்துக்‌ கூறுதல்‌: , 
யான்‌ கோபித்துச்‌ செய்யும்‌ குற்றம்‌ இன்று என்பதை 
உட்கொண்டோ ? சொல்‌. 

தலைவன்‌ :--நறிய நுதலினையுடையாய்‌ ! யான்‌ பொய்‌: 
சொல்லேன்‌. இளவேனிற்காலத்துக்‌ கரிய குயில்கள்‌ 
அரும்பவிழ்ந்த பூக்களுடைய கொம்புகடோறும்‌ இருந்து: 
ஓயாது பெடையை அழைக்கும்‌. அது பலமாட்சிமைப்‌: 
படப்‌ புணர்ந்தீர்‌: பிரியாதிருமின்‌ ; புணர்ச்சி நீடி 
இடையே பிரிந்தீர்‌ கூடுமின்‌ என்று கூறுதல்‌ போல்‌: 
இருக்கும்‌. இவ்வகையான இளவேனிற்‌ காலத்துக்‌: 
காமனுக்கு விருந்திடும்‌ பொருட்டு, எதிர்கொண்ட மதுரை 
யின்‌ மகளிரும்‌ அவர்‌ கணவரும்‌ தேனினம்‌ ஒலிக்கும்‌: 
காவிலே கூடியிருந்து அடங்காத விருப்பத்தோடே 
அணிகளைக்‌ களைவர்‌. ஆதலால்‌ பிரிதலும்‌ புணர்தலும்‌: 
அயெ கூற்றாலே யான்‌ கண்ட கனவு நல்ல உண்மையாகும்‌. 
படி நினைவாயாக. 

28 

யான்‌ அவ்விடத்துக்‌ கடவுளரைக்‌ கண்டு தங்கினேன்‌ 
எனக்கூறிய தலைவற்கு ரீ கண்ட கடவுளர்‌ எனத்‌ தலைவி 
கூறிப்‌ புலக்கின்றாள்‌. 

தலைவி :— மிகுந்த இனிய மென்மையினையும்‌ பரத்தை 
மைக்‌ குணத்தினையுமுடைய அகன்ற மார்பிடத்தே வண்டு' 
கள்‌ ஊதும்‌ சந்தனத்தைக்‌ கைவடுக்கொள்ளப்‌ பூசியவனே? 
முன்பு இத்தன்மையுடையை யல்லை. அத்தன்மை 
போயிற்று ; இவ்விடத்து இராக்காலத்தே வரும்படியாக. 
நீ வெளியே சென்று கண்ட விநோதம்‌ யாது ?' அதனைக்‌ 
கூறுவாய்‌. 


146 கலித்தொகை வசனம்‌ 


தலைவன்‌ பெரிதும்‌ பொருத்த மெல்லிய தோளினை 
யுடையாய்‌! யான்‌ கூறுகின்றவற்றைக்‌ கேட்பாயானாற்‌ 
கேள்‌. யாம்‌ இருவேமும்‌ உடனே மோட்சத்திருக்கும்‌ 
வாழ்க்கைக்கு உதவியாயிருக்கும்‌ கடவுளரைக்‌ கண்டு 
அவ்விடத்தே தங்கினேம. 

தலைவி :-கடவுட்டன்மை உண்மையாகக்‌ கொண்டு 
நடத்துவாள்‌, சோலையின்‌ மலரைச்‌ சூடின மான்‌ பிணை 
போலும்‌ கோக்கனையுடைய பலருளர்‌. அப்பரத்தையருள்‌ 
நீ கூறிவந்த கடவுள்‌ எந்தக்‌ கடவுள்‌. 

தலைவன்‌ :--முத்தை ஓக்கும்‌ முறுவலுடையாய்‌/ நாம்‌ 
மணஞ்‌ செய்ய வாய்ப்பச்‌ சொல்லிய அந்தக்‌ கடவுளே 
யான்‌ கூறிய கடவுளாகும்‌. 

தலைவி :--நீ கூறியது எனக்கும்‌ ஓக்கும்‌. (என 
ஓவ்வாமை கூறினாள்‌.) நாக்கை உள்ளே இழுததுத்‌ தலை 
யைச்‌ சாய்த்து நீ கூறியது பொய்‌ ; ஆகையினாலே நீ 
எம்மிடத்து அகப்பட்டுக்கொண்டாய்‌. நீ கண்ட 
கடவுளரை உண்மையாக யாங்கள்‌ சொல்லக்‌ கேட்க 
விரும்பியவனே ! இனி யாங்கள்‌ கூறக்‌ கேள்‌. 

உன்னப்‌ பெற விருமபிய விருப்பால்‌ நீ செய்த குறி 
யிடத்தே தவறாமல்‌ வந்து கடவுள்‌ கண்டவளுக்குச்‌, சாகிற 
வன்போல விழுந்தெழுந்து காட்டும்‌ பலவினையுடையாய்‌, 
உன்‌ மனயிடததே சேரும்‌ முரறைமையோரடு வந்த 
கடவுளரை நீ கண்டாயோ 2 

பார்வையாலே பிணிக்கும்‌ கண்வருத்துதலால்‌, நறிய 
தேனும்‌ குளிர்ந்த மயிர்ச்சாந்தும்‌, புழுகும்‌ நாறும்‌ 
இருண்டு கனத்த மயிர்க்குக்‌ காலையில்‌ அணியும்‌ அணிக்கு 
ஏற்ப நீ முதல்‌ நாள்‌ பூவைப்‌ பலியாகப்‌ போட்ட கடவுள 
ரைக்‌ காண்பாயோ 2 

அழியாத விரதத்தாலே முகம்‌ குதிரை முகமும்‌ உடலம்‌ 

மக்களுடலுமாயெ இரண்டு அழுக்குப்‌ பொருந்திய 


மருதக்கவி 147 


சூரபன்மாவைக்‌ கொன்ற சிவந்த வேலையுடைய முருகனைப்‌ 
புகழ்ந்து, அடங்காத மிகுந்த காமவேட்கையாலே திருப்‌: 
பரங்குன்‌. றில்‌ நின்னோடே மாரிகாலத்தே பலநாளுங்‌ 
தங்கின கடவுளரைக்‌ கண்டாயோ. 

உனது மணமிக்க மார்பைப்‌ பிறர்‌ தழுவாதபடி. அடை. 
யாளமாக வடுப்படுத்தினார்‌ நீ கண்ட கடவுளரில்‌ யார்‌ 
சொல்லு. எம்மாற்‌ கோபிக்கத்தக்கவனே! நீ சிறு: 
பொழுது இவ்விடத்திற்‌ தங்கனும்‌ பரத்தையர்‌ கோபிப்பர்‌.. 
உனது பொய்மை எல்லாம்‌ யான்‌ அ.றிந்துகொண்டேன்‌.. 
இனி அவரிடத்திற்‌ செல்லாதொழியின்‌ உனது பூமாலை: 
யணிந்த மார்புக்கோர்‌ முட்டுப்பாடுண்டாம்‌. அதனால்‌ 
நின்னைத்‌ தழுவிய, நீண்ட கரிய கூந்தலையுடையார்‌ 


எல்லார்க்கும்‌ முட்டுப்பாடு உண்டாகும்‌. ஆதலின்‌ 
அவ்விடத்தே செல்‌ (எனப்புலந்து கூறினாள்‌.) 
29 


அடியோராகிய கூனுங்‌ குறளும்‌ மாறுபட்டூக்‌ கூடிக்‌. 
கூறுகின்றார்கள்‌. 

குறஎன்‌ நீருள்‌ ெதெரிகன்‌ ற நிழல்போல்‌ கூனிய 
மெல்லிய சாயலோடு இவ்விடத்தே நடக்கின்றவளே 4 
உன்னோடு ஒரு காரியத்தை வினாவுவேன்‌. அவ்வாறு யான்‌ 
உசாவுவதற்கு நீ என்ன நல்வினையைப்‌ பெற்றாய்‌. சற்றே 
நில்‌. 

கூனி :--அம்மையோ/ ஆண்தலைப்‌ புள்ளின்‌ குஞ்சு 
போலக்‌ கண்ணினாற்‌ பார்க்கத்‌ தெரியாத குறளாய்ப்‌ 
பிறந்தவனே / என்னை விரும்புகின்றேன்‌ என்று சொல்லி 
என்னைப்‌ போகாமற்றடுத்தாய்‌. உன்னைப்போற்‌ குறளா 
யிருப்பவர்‌ என்னைத்‌ தீண்டப்‌ பெறுவார்களோ 2 

குறஎன்‌ :—கலப்பையின்‌ படைவாள்போல ஓறிடங்்‌ 
கூனாய்ப்‌ புறப்பட்டு ஓரிடம்‌ முன்னே வளைந்து நிற்க. 
முறித்துவிட்டாற்போன்ற நிறைந்த அழகாலே பொறுக்க. 


148 கலித்தொகை வசனம்‌ 


மாட்டாத நோய்‌ செய்தாய்‌. யான்‌ அதனைத்‌ தாங்கி 
நிற்கமாட்டேன்‌. நீ அருள்வாயாயின்‌ என்‌ உயிர்‌ உண்டு. 
இனி நினைவைக்‌ கூறு. 

கூனி :--இவன்‌ மனக்‌ குறிப்பைப்‌ பாராய்‌. மகளிரைக்‌ 
கூடும்‌ முறையைக்‌ கல்லாத, சூதாடும்‌ பலகையை எடுத்து 
நிறுத்தனற்போன்ற குறளனே! மக்கள்‌ திரியாத உச்சிப்‌ 
பொழுதிலே வந்து என்னைக்‌ கையைப்‌ பிடித்து நின்‌ 
இல்லத்தே வாவென்று சொல்லுதற்கு ஏடா ! மிகவும்‌ 
நின்னுடைய பெண்டி ராயிருப்பார்‌ சிலருளரோ £ சொல்‌ 
வாய்‌. 

குறளன்‌ :--ஈல்லவளே ! தலைக்குமேலும்‌ நடு இல்லை 
யாய்‌, வாள்போன்ற வாயையுடைய கொக்கை உரித்தாற்போன்ற 
வளைந்த மடக்கையுடையாய்‌/ யான்‌ கூறுகின்றதைக்‌ கேள்‌ 5 
உன்னை மார்பீடத்தே அணைத்துத்‌ தழுவுவேனாயின்‌ என்னு 
டைய நெஞ்சிலே ௮க்கூன்‌ ஊன்றும்‌ ; முதுகைத்‌ தழுவுவே 
னாயின்‌ முதுகிடதீதுள்ள கூன்‌ அக்குளுக்‌ (கூச்சம்‌) 
காட்டும்‌. ஆதலால்‌ உன்னைக்‌ கூடுதலன்றித்‌ தழுவிக்‌ 
கொள்ளமாட்டேன்‌. இனிப்‌ பக்கத்தே சிறிது முயங்கும்‌ 
படி. வருவாய்‌. 

கனி:--௪, கெட்ட தன்மையுடையவனே ! மக்களிற்‌ 
பாதியானவனே ! நீ என்னிடத்தினின்றும்‌ போ. இனி 
இந்நிலையைக்‌ கைவிடு. மரத்தின்‌ வளைவான இடத்தைப்‌ 
பீடித்துப்‌ படர்ந்த பூங்கொடிபோல (எமது கூனால்‌ ) வடிவு 
நிரம்பாத மேனியைத்‌ தழுவிப்‌ பாதுகாப்பாரென்பார்‌ பலர்‌ 
இருக்கின்றனர்‌. இப்பரத்தைமையுடையவன்‌, புல்லுதற்‌ 
குப்‌ பக்கத்தைத்‌ தாராய்‌ என்று கூறுகின்றான்‌. இங்ஙனம்‌ 
இவன்‌ கூற நமக்குற்ற குறைதான்‌ யாது. (இவ்வாறு 
அவன்‌ கேட்ப நெஞ்சொடு கூறினாள்‌) குறிய வட்டா! 
பலவுங்‌ கூடின உழுத்தம்‌ பணியரத்தீனுங்‌ காட்டில்‌ அனுபவிக்‌ 
கப்படுன்ற கூன்‌ சாதியினுடைய பிறப்பு, உன்னிலும்‌ 
இழிந்ததோ £ 


மருதக்கலி ்‌ 149 


குறளன்‌ :--யான்‌ உன்னை விரும்புகின்றேன்‌ என்று கூறி 
இவள்‌ பின்னே சென்ற வீடத்தும்‌ இக்‌ கூனி மனம்‌ இயை 
யாது ஈம்‌ அருகினின்றும்‌ விலகிப்போய்‌ ஒடுங்கும்‌ ஓடுக்‌ 
கத்தை நெஞ்சே பாராய்‌. 


கூனி: எருதின்‌ ற ஆமையை எடுத்து நேரே ம 
“னாற்போல நெடியனாய்த்‌ தோளிரண்டையும்‌ விலாவுக்குள்‌ 
வீசி, “யாம்‌ நின்னை விரும்பேம்‌? என்று கூறி விலக்கா 
நிற்கவும்‌ எம்மை விரும்பி நடந்து வருகின்‌ ற காமர்‌ 
நடையை நெஞ்சே காணாய்‌. 


குறஎன்‌ :-—ஒருவரை ஒருவர்‌ முயங்குதற்குக்காரண 
மான கணையினையுடைய சாமன்‌ தமையனாகிய காமலர்‌ 
நடையை நீ காணாய்‌ (என்று கூறி நடந்து காட்டினான்‌.) 


கூளி :--ஓ ஓ / இவன்‌ நடையைப்‌ பாராய்‌. 


குறளன்‌ :--நம்முள்ளே நாம்‌ கூடி. மகிழ்தற்கும்‌ யான்‌ 
நின்‌ மெய்யைத்‌ தீண்டுதற்கும்‌ குறியிடம்‌ யாது என்று 
நாம்‌ ஆராய்வோம்‌. இனி உன்னை இகழ்ந்துரையேன்‌. 
(இவ்வாறு கூறி அரசன்‌ அடியைத்‌ தொட்டுச்‌ சத்தியஞ்‌ 
செய்தான்‌.) 

கூனி:-—அப்படியே யாகுக. மென்மையால்‌ இனிய 
மார்பனே ! யானும்‌ இகழ்ந்து கூறுதலைத்‌ தவிர்த்தேன்‌. 
இக்கூனுங்‌ குறளுங்‌ களித்து மகிழ்தல்‌ பேயும்‌ பேயும்‌ 
அள்ளி விளையாடுவதை ஓக்கும்‌ என இக்‌ கோயிலிலுள்‌ 
ளார்‌ கூறிச்‌ சிரியாதிருப்பதை யான்‌ விரும்புகின்றேன்‌. 
“பொன்‌ தகடுபோலும்‌ உருவமுடையவனே ! கோயிலை 
விட்டுச்‌ சோலையின்‌ கீழ்ச்‌ செல்வாயாக. குற்றமில்லாத 
அறிவினையுடைய சபையார்‌. ஓலையின்‌ தலைகளைப்‌ பீடியாகக்‌ கட்டி அப்பிடி 
யின்‌ தலையில்‌ அரக்கு இலச்சினையை இட்டுவிட்டாற்போல நிரம்பாத 
உடலினுள்ள முயக்கம்‌ நிறையும்படி இறுகத்‌ தழுவிக்‌ 
கூடக்‌ கடவேம்‌. 


150 கலித்தொகை வசனம்‌ 


50 

தலைவி பரத்தையரைக்‌ காடையாகக்‌ கூறுகின்றாள்‌ : 

ஏடா! வாசம்‌ கமழ்கின்ற கூந்தலுடைய பரத்தையர்‌ 
வீட்டே செல்கின்ற வழி தப்பி வந்தவன்போல இங்கு வக்‌ 
தாய்‌. இவ்விடத்துப்‌ பரந்து பாராதொழி. அவ்விடத்தே 
நில்‌. உனது சிவந்த அடிகள்‌ சிவக்கும்படி வந்ததுபோல 
நின்பரத்தையர்‌ மனைக்கண்‌ செல்‌. 

தலைவன்‌ பெருங்‌ கி விளங்குகின்ற பல்லினையுடை 
யாய்‌! யான்‌ புதிதாக வந்து ஒதுங்கிய காடையின்‌ போரைச்‌ - 
கண்டேன்‌. இதல்லாமல்‌ நீ எனக்குத்‌ தீங்காகக்‌ கருதும்‌. . 
ஒழுக்கத்தை யான்‌ சிறிதும்‌ அறியேன்‌. 

தலைவி :--ரீ எப்பொழுதும்‌ காடைப்போரைக்‌ கண்‌ 
டதைப்பற்றி யான்‌ கேள்விப்பட்டேன்‌. அதனை யான்‌ 
கூறக்‌ கேள்‌. எப்போதும்‌ போலல்லாத உனது புதிய 
கொடையைப்‌ பாடிக்‌ கவிந்த கையுடைய பாணன்‌ வந்தான்‌ 
அவன்‌ யாழோசையைக்‌ கேட்டுச்‌ செவி சாய்த்துப்‌ புதிதாக 
அகப்பட்ட காடைகளின்‌ போரைக்கண்டாய்போல இருந்‌ 
தாய்‌. பரத்தையர்‌ செய்த வடுக்களாயெ புலராத புண்கள்‌ 
பல உன்‌ மேனியிற்‌ கடக்கின்றன. ஊரிலுள்ளார்‌ கூறும்‌ 
அலருக்கு வருந்தாது பரத்தையர்‌ இல்லில்‌ தங்குவாய்‌- 
அவ்வியல்புள்ள உன்‌ மார்பிற்‌ கடக்கும்‌ மாலையைக்‌ கை 
யாற்றழுவிக்‌ கொண்டு அவர்கள்‌ உன்னை அகப்படுத்துவர்‌. 
பின்னும்‌ வேறு சிலரை அகப்படுத்துவதற்குப்‌ பார்வையாக 
மகளிரைப்போக விடுவர்‌. இவ்வியல்புள்ள பரத்தையரின்‌ 
ஊடறபோரால்‌ ஊடிப்போகாத உன்னைக்‌ கைக்கொண்டு 
அவர்‌ நுகரும்‌ கலவிப்போரைக்‌ கண்டாயும்‌ போல 
இருந்தாய்‌. உன்‌ தோளிடத்து அவர்‌ செய்த வடுக்களாகிய 
புண்கள்‌ சரமாயிருக்கின்‌ றன. 

. £ இவளுக்கு (பரத்தைக்கு) வருத்தமாகவும்‌ கூடும்‌ £ 

என்று கருதிப்‌ புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ கன்னத்தில்‌ (சொக்கை 


மருதக்கலி 151 


யில்‌: செய்யும்‌ வடுக்களையும்‌ செய்யாது மெய்ம்‌ முழுவதை 
யும்‌ எப்பொழுதும்‌ தடவி விரும்பியிருப்பாய்‌, நீ தன்னை 
வெல்லாமற்‌ கொண்டு புணரும்‌ பந்தயம்‌ போடுபவளது 
கலவிப்‌ போரைக்கண்டாய்போலே இருந்தாய்‌ உன்‌ மனக்‌ 
குறிப்பை நின்‌ முகந்தானே காட்டா நிற்கும்‌. 

தலைவன்‌ :--ஆயிழாய்‌ ! நீ கூறுகின்ற அத்தன்மையான 
குறிகளை யான்‌ அவ்விடங்களிற்‌ செய்ய வில்லை யென்று 
உனது திருமேனியைத்‌ தொட்டுச்‌ சத்தியஞ்‌ செய்கின்றேன்‌ 

தலைவீ :—அம்மையோ / (அம்மாவடி) 

தலைவன்‌ :--யான்‌ கூறுகின்ற மெய்யைப்‌ பொய்யென்று 
மயங்கி நீ உலக ஒழுக்கம்‌ ஒன்றும்‌ அறியாய்போல இருக்‌ 
தாய்‌. நல்லவளே ! யான்‌ செய்த தவறுகளை என்‌ தலையி 
லேயே சுமத்தி, என்‌ பொய்களை எனக்குத்‌ தெளிவித்து 
என்‌ களவைக்‌ கையோடே பிடித்துக்கொண்டாய்‌. யானும்‌ 
நின்னைப்‌ பிழைத்தேன்‌. இனி எனக்கு அருள்‌ செய்வாய்‌. 

தலைவி :--ஏடா ! யான்‌ நீ கூறியவாறே அருளுவேன்‌. 
அவ்வாறு செய்தற்கு யாம்‌ நினக்கு யார்‌ ஆவேம்‌ £ விட 
லாய்‌/ உன்‌ காடைகள்‌ எல்லாவற்றையும்‌ முன்னே நீ 
அருள்‌ செய்து பின்னே கை விடுதலின்‌ உன்‌ ஈடிப்பிலே 
அகப்பட்டு அவை வருந்தும்‌. அவை வருந்தாதபடி நீ வய 
மாக்கிய காடைகளை எல்லாம்‌, இன்னும்‌ நின்பாணனாலே 
அழைத்து அவற்றின்‌ மனந்கெளியும்படி. அருள்‌ செய்வாய்‌. 


31 

தலைவி பரத்தையரைக்‌ குதிரையாக்கிக்‌ கூறுகின்றாள்‌ : 

உயர்ந்த அழகினையுடைய மார்பனே / நின்‌ வாயிற்‌ 
சொல்‌ நினக்கு மாறன்று ; உன்‌ தன்மையைக்‌ கண்டு 
வினாவுகின்றேன்‌ ; நீ (மடிப்புக்‌ குலைந்து கரைகிழிந்து 
கசங்கிய ஆடையையும்‌, மிகுந்த வலியமார்பிற்‌ சந்தனம்‌ 
அழிதற்குக்‌ காரணமான வியர்வையையுமுடையை ! 

கு_7 


758 கலித்தொகை வசனம்‌ 


தோட்‌ கட்டிலே இடந்து நிறங்குறைந்த சால்வையைய/டை 
யை;அவ்விடத்தே சென்று இவ்விடத்தே வந்தாய்‌. 

தலைவன்‌:--யான்‌ கூ றுகன்‌ றதைக்கேள்‌ , இரண்டு டு நீலப்‌ 
பூவைக்கட்டினற்போன்ற கண்ணியினையுடையாய்‌! குதிரை 
ஏறி வருகின்றேன்‌. 


தலைவி :--நீ ஏறிய குதிரையை யான்‌ அறிவேன்‌. அக்‌ 
குதிரை ஐந்து வகையாக வகிர்ந்து முடிந்த கூந்தலையுடை 
யது. அக்‌ கூந்தல்‌ கத்தரிக்கப்படும்‌ கேதாரி மயிரினைவைத்து 
முடியப்பட்டது. அது குஞ்சியாகிய சிவந்த தலையாட்டத்‌ 
தையுடையது ; நீலமணியைத்‌ தோலில்வைத்‌ துச்‌ செய்த 
கட்டுவடமாகிய கழுத்திற்கட்டும்‌ வல்லிகையையுடையது; 
புல்லிகை என்னும்‌ பூணாஅிய 8ழே அரங்கும்‌ கன்ன சாமரையி 
னையுடையது ; தெய்வவுத்தி என்னும்‌ பூணினருகே துவக்கி 
ஒரு வடமாக நாலும்‌ சுட்டியாகீய (குதிரை; கண்ணாற்‌ கண்டு 
அஞ்சும்படி விட்டுவைத்த அழகிய சம்மட்டியினையுடையது. 
நூலினாற்‌ செய்த உத்தரியமாகிய வலிய குசையினையுடை 
யது. இனமொத்தமணிகளாற்செய்ததம்மிலொத்தழுக்கண்டன்‌ 
கட்டுவடமாஜிய பலபல நிறமுடைய கன்டிகையினையுடைய 
பொன்னாற்‌ செய்த மேகலையாகய, கழுத்திலே கட்டின சதங்‌ 
கைத்‌ தண்டையினையுடையது. அடியிடத்தே, கட்டினபொன்சதங்‌ 
கையுடையது. அடியிலே கட்டின சிலம்பாகிய கெச்சையினை 
யுடையது. இவ்வகையான குதிரையே நீ காதலித்து ஏறினா 
யாகும்‌. அக்குதிரையைச்‌ செண்டுவெளியில்‌ அல்லாது 
வெண்சாந்தடித்த நிலாமுற்றத்தே கலைத்து வேகமாகச்‌ 
செலுத்தாதே. நீநல்ல குதிரைச்‌ சாரதியாகுவை. 


ஞாயிறு தோன்றும்‌ காலத்து, கூட்டுமாறு பீடித்து 
அலூடப்பட்ட மதுரை வீதியைப்போல, உனது மேனியிற்‌ 
றியது குதிரையோ? 

௮க்குதிரை கூரிய ஈகமுடையதாய்‌ மிகவும்‌ 
கொடியதோ ? அதனை ஏறுகின்ற நீதப்பின்றி வாழ்வா 


மருதக்கலி | 758 


யாக, மூங்கிற்றடிகளால்‌ நிறந்தோய்த்துக்‌ குதிரையின்‌ உட 
லிற்‌ குத்தின பக்கரை போலே உனது உடம்பிற்‌ கவ்வியது 
குதிரையோ ? 

௪1 கெட்டது தனக்கொரு பயனின்றாக இக்குதிரை 
இவ்விடத்தே வடுப்படுத்திற்று. இக்குதிரை பெரிதும்‌ 
வியமம்‌ உடையது. இக்குதிரையை ஏறிய நீ அங்கி 
வாழ்வாயாக. 

இன்று நீ ஏறிய குதிரை மிகவும்‌ நன்றாயிருந்தது. 
அதை இப்பொழுது அறிந்தேன்‌. அதுதான்‌ நூல்‌ கூறிய 
முறைப்படி மணஞ்‌ செய்து கொண்ட மே கலையுடைய 
காமக்‌ கிழத்தியாகிய குதிரையோ, அல்லது பெருமா ! 
பாணன்‌ தூதாகச்‌ சென்றவிடத்து அவ்விடத்துப்‌ பரத்தை 
யருடன்‌ உண்டான மாறுபாட்டால்‌ காற்றுப்‌ போற்‌ கடிய 
குதிரை வந்தது. உன்‌ பழைய உருவை அது இனிக்‌ 
கெடுக்குமாதலால்‌ அதனை இனி ஏறா தொழி. அல்லா 
விடின்‌ பரத்தை குதிரையாகவும்‌ நீ சவாரி செய்பவனாகவும்‌ 
இவ்விடத்தே வராது திரி. இனி இவ்விடத்து நில்லாது 
அக்குதிரையை ஏறுதற்குச்‌ செல்‌. ல 

2 

தலைவி பரத்தையரை யானையாகக்‌ கூறிப்‌ புலக்கின்றாள; 

நீ இறப்பாகக்கொண்டு ஒழுகுகின்ற பரத்தை, “யான்‌ 
புணர்தற்கு நீ குறித்த இடத்தில்‌ எந்நாளும்‌ காணே 
னாய்த்‌ திரியும்படி நீ எவ்விடத்தே போனாய்‌ ?' என்று 
விடியற்காலத்தே எம்முடைய மனையின்‌ வாசலிலே 
வந்து கடுஞ்‌ சொற்‌ சொல்லி உன்னைப்‌ புலப்பாள்‌. அதனை 
நீ யறியாய்போல இப்பொழுதே நீ எம்மை இவ்வாறு 
வந்து எள்ளுகின்றாய்‌. 

தலைவன்‌ :— முத்தை ஒத்த முறுவலுடையாய்‌ ! நாம்‌ 
விரும்பிய ஒரு புது யானை வந்தது. அதனை ஏறிப்‌ பார்ப்‌ 
பதற்கு யான்‌ தங்கினேன்‌. 

| 


154 கலித்தொகை வசனம்‌ 


தலைவி 18 கூறினது ஓக்கும்‌. அந்தப்‌ புதிய யானை 
விளங்குகின்‌ ற நெற்றியில்‌ இட்ட பொட்டாகிய விளங்கும்‌ 
பட்டமுடையது. தொய்யீல்‌ எழுதிய அழகிய முலையாயெ 
வெள்ளிய கொம்புடையது. தொய்யகம்‌ என்னும்‌ தலைக்‌ 
கோலமாகிய தோட்டியினையுடையது. தூங்கும்‌ மகரக்‌ 
குழையாகிய தெளிந்த ஓசையுடைய மணியுடையது ; 
இலக்குமியைப்‌ பொறித்து வைத்த தலையணியாகிய 
கழுத்து மெத்தையினையுமுடையது என்று பிறர்‌ கூறக்‌ 
கேட்டேன்‌. அந்த யானை சுண்ணமாகிய நீற்றையணிந்து, 
கள்ளா நீரையுண்டு, வாயிற்‌ கதவாகிய கம்பத்தைச்‌ 
சேர்ந்து, அதனோடு நிற்கும்‌ நிலையையே தனக்குச்‌ சங்கிலி 
யாகக்‌ கொண்டு, தன்னழகைக்‌ காட்டி, அவ்வழகாலே ஒரு 
வரும்‌ போகாதபடி. காலைத்‌ தடக்கி வீழ்த்தும்‌. தன்னைக்‌ 
கண்டாரைத்‌ தனது மெல்லிய தோள்களால்‌ அணைத்துக்‌ 
கொண்டு அவர்களின்‌ அழகாகிய கவளத்தை, விளங்கும்‌ 
முத்துப்போன்ற பல்லைத்‌ திறந்து சிரித்துக்கொள்ளும்‌, 
அவ்வியானையை இன்று நீ கண்டாய்‌. எம்மை நீ பொய்‌ 
யாக்குதல்‌ என்ன பயனைத்‌ தரும்‌ 2? 

ஏடா! தொடி அணிந்த தோளையுடைய மார்பைத்‌ 
தழுவிக்கொண்டு பின்னர்த்தத்தி ஏறினவனும்‌ நீ; நின்மேல்‌ 
அசையால்‌ எதிர்கொண்டு வந்து கூடிப்‌ பின்னர்‌ வருந்து 
ன்ற பரத்தையர்‌ மனையின்‌ வழியாக வேழத்தைக்‌ 
கொண்டு சென்று ஏறினவனும்‌ நீ யாவாய்‌. 


நின்னை மிஞ்சாது அழகாக அனுபவித்த சிறிய 
களிப்புடைய அழகிய கரிய கண்கள்‌ அழும்படி சில நாள்‌ 
விட்டுப்‌ பின்னர்க்‌ கூடினாயும்‌ நீ, 

நீ சென்ற சென்ற இடங்களிலுள்ள கருமணல்போன்‌ ற 
கூந்தலுடைய நின்பரத்தையரெல்லாரும்‌ உன்னைக்‌ கோபி 
யாதபடி என்னுடைய இல்லில்‌ வந்தாய்‌ அதனால்‌ அப்புதிய 
யானை நீ ஏறமாட்டாத பாகனாகும்படி நின்னை மிஞ்சி மதம்‌ 
படும்‌ ; அதனை விடாதே பாதுகாப்பாய்‌. 

(1 


மருதக்கலி 7595 


5ல்‌ 

பரத்தையிற்‌ பிரிந்த தலைவன்‌ : சென்று வரத்‌ தாழ்ந்த 
விடத்துத்‌ தலைவி காரணம்‌ வினாவினாளாக, ₹ யான்‌ புதுப்‌ 
புனலாடத்‌ தாழ்ந்தேன்‌ ? என்றான்‌. அவள்‌ இவ்வகை 
யான புதுப்புனலே நீ யாடினாம்‌ என நெருங்கிக்‌ கூறுகின்றாள்‌; 

புதிய மலர்களை ஆராய்ந்து உருசி பார்க்கும்‌ வண்டு 
போல நீ புதிய பரத்தையரை அனுபவித்தற்கு விரும்புகின்‌ 
றாய்‌. அதனால்‌ அவரைக்‌ கொண்டு வருதற்கு அவர்‌ இருக்‌ 
கின்ற இடந்தோறும்‌ ஓடிச்‌ சென்று அவரைக்‌. கொண்டு 
வருவாய்‌. அதனால்‌ எப்பொழுதும்‌ உனது தேர்‌ குதிரை 
பூட்டப்பட்டிருக்கும்‌. தேர்‌ சென்ற தெருவெல்லாம்‌ நின்‌ 
பரத்தைமை யாவருக்குந்‌ தெரியும்படி யிருக்கும்‌ நின்‌ 
பரத்தைமைக்‌ குணத்தை யான்‌ முன்பு கேட்டறிந்துள்‌ 
ளேன்‌. நீ தினமும்‌ கொள்ளும்‌ கலியாணமாகிய விழா 
விற்குச்‌ செய்த அலங்காரத்தை, என்னை அல்லாதவர்களுக்‌ 
குக்‌ காட்டுதற்கு நீ இப்படி வருவாயென நெஞ்சிலே 
தெளிந்து விட்டேன்‌. எனது வீட்டிற்‌ புகுதற்கு நீ 
யார்‌ £ 

தலைவன்‌ :--தெரிந்த மாலையும்‌ அழகுமுடைய நல்லாய்‌ / 
யான்‌ செய்யாதவற்றைச்‌ செய்தனவாகச்‌ சொல்வது என்ன 
பயனை த்தரும்‌ ? பூக்கள்‌ சூழ்ந்ததும்‌ மிக்க நீர்‌ பெருகும்‌ 
- கரையுடையதுமாகிய வையையாற்றில்‌ வருகின்ற நீரை 
யாடுதற்குத்‌ தங்கினேன்‌; அதனை நின்‌ நெஞ்சால்‌ அுணித்ல்‌ 
வேண்டும்‌. 

தலைவி:-ஒ ஓ! நீ அவ்விடத்தே புனலா டினா ய்‌ 
என்றும்‌ கேட்டேன்‌. நீ ஆடிய புனல்‌ கருமணல்போல்‌ 
நீண்ட நெளிந்த மயிருடையது. கயல்‌ மீனாகய கண்ணை 
யுடையது, கமழ்கின்ற பூக்களுடைய இருண்ட சோலை 
யிடத்தே நாணாகய வரம்பையுடைத்து. இவ்வாறு பலருங்‌ 


156 கலித்தொகை. வசனம்‌ 


காணும்படி வந்த புதுப்புனலைப்‌ பாணன்‌ வாயிலாக ஊடல்‌ 
ர்த்து மாலைக்‌ காலத்துக்கு முன்னே சென்று ஆடினாய்‌. 

மென்மேலும்‌ அருள்செய்து அமர்ந்த காதலோடே 
அப்புனலை ஆடினாய்‌. அதனால்‌ வெளிப்படும்‌ அலரை யான்‌ 
அறிதலை அஞ்சி மறைந்து வந்தாய்‌. அதனைப்‌ பிறர்‌ 
சொல்லக்‌ கேட்டேன்‌. நீ செய்ததைப்‌ பொறாத புதுப்‌ 
புனல்‌ உடம்பு முழுதும்‌ கோபித்தது. புருவமாகிய திரையை 
இட்டது. சிலம்பொலிக்கும்‌ அப்புதுப்புனல்‌ நீ குளித்த 
விடத்தே உன்னைப்‌ பற்றி இழுத்துக்கொண்டு சென்றதை 
யும்‌ கண்டார்‌ உளர்‌. 

இங்ஙனம்‌ இழுத்த நீர்‌ உனது நல்ல தன்மையுடைய 
கெஞ்சை வாங்கிக்கொண்டது. அதனால்‌ நீ அப்புதுப்‌ 
புனலினின்றும்‌ கரையேறுதற்கு இன்னும்‌ கரையைக்‌ 
காணாயாயிஞய்‌. 

தலைவன்‌ :-நிரைத்த வளையணிந்தவளே ! தப்பாத 
வாட்படையினையும்‌ அழகிய வீரக்‌ கழலணிந்த காலினையு 
முடைய பாண்டியனது வையையாற்றில்‌ வந்த புதிய 
புனலை ஆடுதற்குத்‌ தங்கியதை வார்த்தையால்‌ தெளிவித்‌ 
தேன்‌. இனித்‌ தெய்வத்தாலுந்‌ தெளிவிப்பேன்‌. உனக்கு 
யான்‌ செய்யாதவற்றைப்‌ பெரிதாகச்‌ சொல்லுகின்றது 
என்ன பயனைத்‌ தரும்‌ £ 

பெரிய மலரைச்‌ சூடின பொய்யுடைய புதுப்புனலை 
ஆடுமிடத்துத்‌ தேருடன்‌ சென்றாய்‌. அப்போது முள்‌ 
சொத்த முறுவலுடைய , பரத்தையர்க்கு மகிழ்ச்சியை 
உண்டாக்கி அகப்பட்டிருப்பாய்‌. உன்னைப்‌ பிடித்துச்‌ 
கரையேற விடுவாரில்‌ வழிமணலுள்ள நீர்‌ நிலையுள்‌ அகப்‌ 
படாதபடி உன்னைப்‌ பாதுகாப்பாய்‌. 

34 

அரசன்‌ தலைவியை நீங்கி இருந்த விடத்தத்‌ ல்லி 

நீடித்து ஆற்றாளானாள்‌ அவ்விடத்து அவட்கு நிகழ்ந்த 


.மருதக்கலி 757 


காமமிகுதியை அவ்வரசனை நோக்கிச்‌ சான்‌ றோர்‌ கூறு 
கின்றனர்‌. 

கள்ளை உண்டல்‌ ஆகாதென நீக்கிய அசுரர்க்கும்‌, 
அதனை உண்டலை நீக்காத சுரர்க்கும்‌ விதித்தனவும்‌ விதியா 
தனவுமாகிய இரண்டையுங்‌ கொண்டு வியாழம்‌ வெள்ளி 
என்னும்‌ குரு இருவரும்‌ நீதி வகுத்தனர்‌. அவ்விதிகளை 
யுடைய அரசியலைக்‌ கூறும்‌ .நூல்வழி பிழையாது அரசர்‌ 
ஆட்சிபுரிவர்‌. அதனால்‌ குழவியைப்‌ பார்த்து இன்புறும்‌ 
தாய்‌ அதற்கு முலை சுரந்து பால்‌ கொடுக்குமாறுபோல, 
மழை தன்னை வேண்டின காலத்தே பெய்து உலகைக்‌ காக்‌ 
கும்‌. இவ்வாறு எல்லாரையும்‌ ஈடுவு நிலை திறம்பாது ஆளும்‌ 
ஆட்சியையும்‌, கொடி கட்டியதும்‌ மணியணிந்ததுமாயெ 
தேரினையுமுடையாய்‌ ! 

நின்‌ அழயெ குடையின்‌ நிழல்‌ அறம்‌ செய்யுமென்று 
அதனை எடுத்தாய்‌. அக்‌ குடைநிழலின்‌ புறத்தே இவள்‌ 
அகப்பட்டாளோ ? இங்ஙனம்‌ பிறைபோலும்‌ நெற்றி 
பசப்புப்‌ பரப்பப்‌ பெரிய நடுக்க முற்ற இவளை இவ்‌ 
விடத்தே அருளிப்பார்ப்பாயாக. 

உன்‌ செங்கோலையுடைய உயர்ந்த நடுவு நிலமையை 
உலகம்‌ புகழ்ந்து கூறும்‌. அச்செங்கோலின்‌ இனிய 
செய்தொழிலுக்குக்‌ 8ழாகிய கொடுந்தொழிலின்‌ கண்‌ 
இவள்‌ அகப்பட்டாளோ ? 

இங்ஙனங்‌ காமநோய்‌ இறந்துபாட்டைச்‌ செய்கையி 
னால்‌ உயிர்‌ வாழ்தலை வெறுத்த இவளை இவ்விடத்தே 
அருளிப்‌ பாராய்‌. 

உனது கொட்டப்படுகின்‌ ற முரசம்‌ இவ்வுலகத்திற்குக்‌ 
காவலென்று கூறும்படி ஒலிக்கும்‌. அம்முரசினது காவலி 
னின்றும்‌ இவள்‌ நீங்னாளோ ? மூங்கில்‌ போன்று அழகிய 
தோள்கள்‌ அழகு கெடும்படி வருந்துகின்‌,ற இவளை அருளிப்‌ 
பார்ப்பாயாக, , 


158 கலித்தொகை வசனம்‌ 


அரத்தே இருக்கும்‌ பொருள்களைக்‌ காணும்‌ கண்கள்‌ 
தம்மிடத்துள்ள வடுவைக்‌ காணமாட்டா. எனது தோழி 
யின்‌ கை வளைகள்‌ கழலும்படி நீ துறந்த கொடுமையான து 
சான்றோரால்‌ கடியப்பட்டவற்றுள்‌ ஒன்றோ ? 

35 

இதவ மத. 

நீ குற்றந்‌ தீர்ந்த மாட்சிமைப்பட்ட ஓழுக்கமுடையை, 
ஞாயிறு கடலீடத்தே தோன்றி இருளைக்‌ கெடுக்கும்‌. ௮ஞ் 
ஞாயிறுபோலப்பகைவர்‌ அஞ்சும்படி. அச்சத்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌ நெஞ்சுடையை. உனது உயர்ந்த குடையைத்‌ தமக்கு 
நிழல்‌ எனக்‌ கருதிச்‌ சேர்ந்தவர்களுக்கு குளிர்ந்த. கதிர்களை 
வீசும்‌ சந்திரனை ஒப்பை, அகன்ற உலகில்‌ உள்ளார்‌ 
வணங்கிப்‌ புகழும்‌ ஒலிக்கின்ற முரசினையுடையாய்‌ ! 

அன்புற்று நீ உன்னைப்‌ பிரியேன்‌ என்று கூறினாய்‌, 
அதனை, விரும்பப்படும்‌ வார்த்தையென உன்‌ தலைவி தெளிந்‌ 
தான்‌. அவள்‌ நின்‌ பிரிவினால்‌ பல இதழ்களுடைய மலர்‌ 
போன்ற கண்களில்‌ நீர்‌ நிரம்பும்‌ நிலையளானாள்‌. .அறிய 
தவம்‌ செய்வாரைப்போல யாவரிடமும்‌ பொய்கூறா 
யென்று ஐயமற்று உலகம்‌ உன்னைப்‌ புகழ்கன்ற தன்மை 
உனக்குக்‌ கெடாதோ 2 

உன்னுடைய வாசமுள்ள மார்பை விரும்பீனவள்‌ மன 
வருத்தமுற்றுள்‌. அதனால்‌ அவளுடைய அழகிய வளைகள்‌ 
இறையினின்றும்‌, கழல்கன்றன. மேகம்‌ நீர்‌ சொரிந்தது 
போல நின்னை இரந்தவர்க்கு அவரிரந்த பொருளை மருது 
அளிப்பாய்‌ என்று உலகங்‌ கூறும்‌ வார்த்தை நினக்குக்‌ 
கெடாதோ 2 

நெஞ்சை வருத்தும்‌ நினைவு வாட்டுகையால்‌ நின்‌ 
கருணையை விரும்பிக்‌ கலங்கினாள்‌. அவளது ஒளியுடைய 
முகம்‌ பசப்பூரப்‌ பெற்றது. அதைக்‌ காணுமிடத்து, கூற்று 
வனைப்போல எவரையும்‌ உலகமுறையில்‌ நி றுத்தின 


மருதக்கலி 159 


கோலாலே முறை செய்வையென்று உலகம்‌ நின்னைக்‌ 
கூறும்‌ வார்த்தை நினக்குக்‌ கெடாதோ £ 


எவர்களுடைய வருத்தமும்‌ களைகின்‌றமையால்‌ இனிய 

்‌ பக்கத்தை யுடைய பெரிய மார்பனே ! நீ புணரும்‌ துணை 

ன்று கருதிச்‌ சேர்ந்தவள்‌ தனது இயற்கை அழகையும்‌ 

இழந்தாள்‌ ; நீ. இத்தன்மையாய்‌ இரா நின்றாய்‌; இது 

நினக்குக்‌ கொடியது என்று யான்‌ நின்னைக்‌ கோபித்தல்‌ 
வேண்டுமோ ? நீயே அளிப்பாயாக என்றாள்‌. 


மருதக்கலி முற்றும்‌. 


A ப. அப்ப 


தான்காவ த 
முல்லைக்கலி : முல்லைத்திணை. 

காடும்‌ காடு சார்ந்த நிலமும்‌ முல்லை. இந்நகிலத்த்‌ | 
களின்‌ குலதெய்வம்‌ திருமால்‌. முல்லைத்திணைக்கு உரி. 
பொருள்‌ ( இருத்தல்‌.) கலீத்தொகையில்‌ ஆயர்‌ மைந்தர்‌ ஏறு 
தழுவி இடைச்‌ சிறுமியரை வரிக்கும்‌ முறைமை கூறப்‌ 
படுகின்றது. மற்றை அகப்பொருள்‌ நூல்களில்‌ இவ்‌ 
வழக்குக்‌ கூறப்படவில்லை. 


மனிதன்‌ வேடனாயும்‌ கானவனாயும்‌ (குறவன்‌) வாழந்த 
பீன்‌ காட்டிடத்தே குடியேறி மந்தைகளை மேய்த்துச்‌ சவ 
னம்‌ நடத்தும்‌ வாழ்க்கையை ஆரம்பிக்கலாயினான்‌. இடை 
யர்‌ உலகத்திலே இடம்‌ விட்டு இடம்‌ அலைந்து திரியும்‌ 
கூடாரவாசிகளாயிருந்தனர்‌. தென்னிந்தியாவில்‌ ஆடுமாடு 
கள்‌ மேய்வதற்கேற்ற புற்றரைகள்‌ பெரிதும்‌ இருந்தமை 
யின்‌ முல்லை நில மக்கள்‌ வீடு வாயில்களமைத்து நிலையான 
வாழ்க்கை நடத்தினர்‌. மனிதன்‌ வேடனாயலைந்து திரிந்த 
காலத்தில்‌ நிலையான மணங்கள்‌ ஏற்படவில்லை. அக்காலத்‌ 
தில்‌ ஒரு பெண்‌ பல புருடரை மணக்கும்‌ ஒழுக்கம்‌ உலகில்‌ 
நிலவியது. இவ்வகையான ஒழுக்கம்‌ திபெத்‌ மலையாளம்‌ 
இலங்கை முதலிய தேசங்களில்‌ இன்றும்‌ ௮௬௫ வழங்கு 
கின்றது. மனிதன்‌ குன்‌.றுகளில்‌ வாழ ஆரம்பித்த காலத்‌ 
தில்‌ காதலர்‌ மறைவிற்‌ கூடிப்பின்‌ மணந்து கொள்வதாயெ 
களவொழுக்கம்‌ ஏற்பட்டது. காதல்‌ மணங்கள்‌, பிற்காலக்‌ 
தற்‌ பொய்யும்‌ புரளியுமாக மாறின. ஆடவர்‌ தாம்‌ காத 
லித்துக்‌ கூடிய மகளிரை வரைந்து ஓம்பாது கை விட்டனர்‌. 
இத்திமையை ஒழிக்கப்‌ பெரியோர்‌, காதலித்துக்‌ கூடுவதன்‌ 
முன்பே மணவினை ஆற்றிக்‌ கொள்வதாகிய விவாகத்தை 
ஏற்படுத்தினர்‌. 


முல்லைக்கலி 161 


தலைவனும்‌ தலைவியும்‌ விவாகம்‌ ஆற்றி வீட்டின்‌ கண்‌ 
ணிருந்து இல்லறம்‌ நடத்துதலாகிய ஒழுக்கம்‌ முல்லை. எனப்‌ 
படும்‌. 

முல்லை நிலத்தில்‌, பெண்களுக்குச்‌ சொத்து உரிமை 
யாகும்‌ வழக்குமா றி ஆண்களுக்காகும்‌ வழக்கு ஏற்பட்டது. 
முல்லை நிலத்தில்‌ மக்கள்‌ குடும்பங்களாக வாழ்ந்தனர்‌. 
நிலங்களைச்‌ சிறு சிறு கூறுகளாகப்‌ பிரிப்பதால்‌ ஆடுமாடு 
களை மேய்த்தல்‌ வில்லங்கமாயிருந்தது. ஆகவே அவர்கள்‌ 
குடும்பங்களாக வாழலாயினர்‌. பல குடும்பங்கள்‌ சேர்ந்து 
ஒரு கிராமமாகும்‌. செல்வமும்‌ அதிகாரமுமுள்ள ஒரு குடும்‌ 
பத்தின்‌ முதியவன்‌ ௮க்‌கராமத்துக்குத்‌ தலைவனானான்‌. ஓவ்‌ . 
வொரு குடும்பத்துக்குரிய தலைவர்களும்‌ இக்குடும்பங்களுச 
கெல்லாம்‌ மேலான ஒரு தலைவனும்‌ சேர்ந்து கிராமத்தின்‌ 
ஒழுங்கைப்‌ பாதுகாத்தனர்‌. 

இடையன்‌ எப்பொழுதும்‌ கையில்‌ தடியை வைத்திருந்‌ 
தான்‌. அத்தடியே அதிகாரத்தைக்‌ குறிக்கும்‌ செங்கோலா 
கவும்‌, இடையவனைக்‌ குறிக்கும்‌ கோன்‌ என்னும்‌ பெயரே 
அரசனைக்‌ குறிக்கும்‌ பெயராகவும்‌ மாறின. 

அரசரைச்‌ சந்து செய்வித்தற்கோ, பிறதேயத்திற்றன்‌ 
கல்வியை மேம்படுத்தற்கோ, வேறெக்‌ காரணமாகவோ 
பிரிந்து சென்‌ற தலைவன்‌,தான்‌ வருவேனென்‌ று தலைவிக்குச்‌ 
சொல்லிச்சென்‌ றபருவகாலத்தே திரும்பிவருவதாகவும்‌, தலை 
வன்‌ கூறிச்‌ சென்ற பருவ காலங்‌ கண்டு இன்னும்‌ தலைவன்‌ 
வரவில்லையே எனத்‌ தலைவி ஆற்றாமை மிகுவதாகவும்‌, அவர்‌ 
இப்பொழுதே வருவார்‌ என்று தோழி கூறித்‌ தலைவியை 
ஆற்றுவிப்பதாகவும்‌ வரும்‌ பாடல்கள்‌ முல்லைத்‌ திணையின்‌ 
பாற்படும்‌. வருவதாகப்‌ புனையப்படும்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ 
முல்லையும்‌ செல்வதாகப்‌ புனையப்படுவன பாலையுமாகும்‌. 
தலைவன்‌ பாசறையிடத்திருந்து, தலைவி ' தனது வரவைக்‌ 
காணாது எவ்வாறு வருந்துவளோ என்று நினைந்து புலம்பு 


தான்காவது 
முல்லைக்கலி : முல்லைத்திணை. 
காடும்‌ காடு சார்ந்த நிலமும்‌ முல்லை. இக்நிலத்த௨ | 
களின்‌ குலதெய்வம்‌ திருமால்‌. முல்லைத்திணைக்கு உரி. 
பொருள்‌ ( இருத்தல்‌.) கலீத்தொகையில்‌ ஆயர்‌ மைந்தர்‌ ஏறு 
தழுவி இடைச்‌ சிறுமியரை வரிக்கும்‌ முறைமை கூறப்‌ 


படுகின்றது. மற்றை அகப்பொருள்‌ நூல்களில்‌ இவ்‌ 
வழக்குக்‌ கூறப்படவில்லை. 


மனிதன்‌ வேடனாயும்‌ கானவனாயும்‌ (குறவன்‌ ) வாழந்த 
பீன்‌ காட்டிடத்தே குடியேறி மந்தைகளை மேய்த்துச்‌ சீவ 
னம்‌ நடத்தும்‌ வாழ்க்கையை ஆரம்பிக்கலாயினான்‌. இடை 
யர்‌ உலகத்திலே இடம்‌ விட்டு இடம்‌ அலைந்து திரியும்‌ 
கூடாரவாசிகளாயிருந்தனர்‌. தென்னிந்தியாவில்‌ ஆடுமாடு 
கள்‌ மேய்வதற்கேற்ற புற்றரைகள்‌ பெரிதும்‌ இருந்தமை 
யின்‌ முல்லை நில மக்கள்‌ வீடு வாயில்களமைத்து நிலையான 
வாழ்க்கை நடத்தினர்‌. மனிதன்‌ வேடனாயலைந்து திரிந்த 
காலத்தில்‌ நிலையான மணங்கள்‌ ஏற்படவில்லை, அக்காலத்‌ 
தில்‌ ஒரு பெண்‌ பல புருடரை மணக்கும்‌ ஓழுக்கம்‌ உலகில்‌ 
நிலவியது. இவ்வகையான ஒழுக்கம்‌ திபெத்‌ மலையாளம்‌ 
இலங்கை முதலிய தேசங்களில்‌ இன்றும்‌ அருகி வழங்கு 
கின்றது. மனிதன்‌ குன்றுகளில்‌ வாழ ஆரம்பித்த காலத்‌ 
தில்‌ காதலர்‌ மறைவிற்‌ கூடிப்பின்‌ மணந்து கொள்வதாகிய 
களவொழுக்கம்‌ ஏற்பட்டது. காதல்‌ மணங்கள்‌, பிற்காலச்‌ 
தற்‌ பொய்யும்‌ புரளியுமாக மாறின. ஆடவர்‌ தாம்‌ காத 
லித்துக்‌ கூடிய மகளிரை வரைந்து ஓம்பாது கை விட்டனர்‌. 
இத்திமையை ஓழிக்கப்‌ பெரியோர்‌, காதலித்துக்‌ கூடுவதன்‌ 
முன்பே மணவினை ஆற்றிக்‌ கொள்வதாகிய விவாகத்தை 
ஏற்படுத்தினர்‌. 


முல்லைக்கலி 161 


தலைவனும்‌ தலைவியும்‌ விவாகம்‌ ஆற்றி வீட்டின்‌ கண்‌ 
ணிருந்து இல்லறம்‌ நடத்துதலாகிய ஒழுக்கம்‌ முல்லை. எனப்‌ 
படும்‌. 

முல்லை நிலத்தில்‌, பெண்களுக்குச்‌ சொத்து உரிமை 
யாகும்‌ வழக்குமாறி ஆண்களுக்காகும்‌ வழக்கு ஏற்பட்டது. 
முல்லை நிலத்தில்‌ மக்கள்‌ குடும்பங்களாக வாழ்ந்தனர்‌. 
நிலங்களைச்‌ சிறு சிறு கூறுகளாகப்‌ பிரிப்பதால்‌ ஆடுமாடு 
களை மேய்த்தல்‌ வில்லங்கமாயிருந்தது. ஆகவே அவர்கள்‌ 
குடும்பங்களாக வாழலாயினர்‌. பல குடும்பங்கள்‌ சேர்ந்து 
ஒரு கிராமமாகும்‌. செல்வமும்‌ அதிகாரமுமுள்ள ஒரு குடும்‌ 
பத்தின்‌ முதியவன்‌ அக்கிராமத்துக்குத்‌ தலைவனானான்‌. ஓவ்‌ . 
வொரு குடும்பத்துக்குரிய தலைவர்களும்‌ இக்குடும்பங்களுச 
கெல்லாம்‌ மேலான ஒரு தலைவனும்‌ சேர்ந்து கிராமத்தின்‌ 
ஒழுங்கைப்‌ பாதுகாத்தனர்‌. 

இடையன்‌ எப்பொழுதும்‌ கையில்‌ தடியை வைத்திருந்‌ 
தான்‌. அத்தடியே அதிகாரத்தைக்‌ கு நிக்கும்‌ செங்கோலா 
கவும்‌, இடையவனைக்‌ குறிக்கும்‌ கோன்‌ என்னும்‌ பெயரே 
அரசனைக்‌ குறிக்கும்‌ பெயராகவும்‌ மாறின. 

அரசரைச்‌ சந்து செய்வித்தற்கோ, பிறதேயத்திற்றன்‌ 
கல்வியை மேம்படுத்தற்கோ, வேறெக்‌ காரணமாகவோ 
பிரிந்து சென்‌ற தலைவன்‌,தான்‌ வருவேனென்‌ று தலைவிக்குச்‌ 
சொல்லிச்சென்‌ றபருவகாலத்தே திரும்பிவருவதாகவும்‌, தலை 
வன்‌ கூறிச்‌ சென்ற பருவ காலங்‌ கண்டு இன்னும்‌ தலைவன்‌ 
வரவில்லையே எனத்‌ தலைவி ஆற்றாமை மிகுவதாகவும்‌, அவா்‌ 
இப்பொழுதே வருவார்‌ என்று தோழி கூறித்‌ தலைவியை 
. ஆற்றுவிப்பதாகவும்‌ வரும்‌ பாடல்கள்‌ முல்லைத்‌ திணையின்‌ 
பாற்படும்‌. வருவதாகப்‌ புனையப்படும்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ 
முல்லையும்‌ செல்வதாகப்‌ புனையப்படுவன பாலையுமாகும்‌. 
தலைவன்‌ பாசறையிடத்திருந்து, தலைவி: தனது வரவைக்‌ 
காணாது எவ்வாறு வருந்துவளோ என்று நினைந்து புலம்பு 


162 கலித்தொகை வசனம்‌ 


வதாக வரும்‌ “பாசறைப்புலம்பலும்‌ ? முல்லைத்‌ திணைக்‌ 
குரியது. 

முல்லைத்திணைக்குரிய பாடல்களில்‌ இடையர்‌ இடைச்சி 
யரின்‌ பழக்கவழக்கங்கள்‌ நடைஉடை பாவனைகள்‌ தெள்ளி 
திற்‌ கூறப்படுகின்றன. 

தமிழரின்‌ சரித்திரத்தை அறிய வேண்டுமாயின்‌ நாம்‌ 
பழந்தமிழ்‌ நூல்களைக்‌ கற்கவேண்டும்‌. 

1 

ஆயர்‌ ஏறு தழுவினர்‌ அதனைத்‌ தோழி தலைவிக்குக்‌ 
காட்டினாள்‌. தலைவி அதுகண்டு வருந்தாதிருக்கும்படி அங்கு 
நேர்ந்த ஈன்னிமித்தத்தை அவளுக்குக்‌ கூறித்‌ தேளிவித்தாள்‌. 
இந்நிமித்தத்தின்‌ பயனைத்‌ தலைவனுக்குக்‌ தேரிவித்த தோழி 
பின்பு தலைவிக்குத்‌, தஞ்சுற்றத்தினர்‌ கூறியிருக்குங்‌ கூற்றினைக்‌ 
கூறி, அவன்‌ ஏறு தழுவி ஒருநாள்‌ உன்னை வரைந்து 
கோள்வானேனக்‌ கூறுகின்றாள்‌ : 

மழையைப்‌ பெற்ற குளிர்ந்த நிலத்தே முதல்‌ மழை 
பெய்தது. முன்‌ காய்ந்திருந்த பிடலம்‌ அரும்பீன்றது. செங்‌ 
காந்தள்‌ ஈன்ற அகப்பைபோன்று வளைந்த முகை நெருப்பை 
நிரையாக வைத்ததுபோல மலர்ந்தன. காயா நீலமணி 
போன்ற மலரை அலர்த்தி நின்றது. இப்பூக்களையும்‌ பிற 
பூக்களையும்‌ விரவத்‌ தொடுத்த மாலைகளை முல்லை நிலக்‌ 
காளையர்‌ கழுத்திடத்தே அணிந்தனர்‌. வலிய இடபங்‌ 
களப்‌ பீடித்தடக்கனவருக்குத்‌ தமது மகளிரைக்‌ கொடுத்‌ 
தற்கு ஆயர்‌ எருதுகளின்‌ கொம்பைச்‌ சிவபெருமானுடைய 
கந்தாலீப்படை போலக்‌ கூராகச்சிவி வட்டமாக அடைக்கப்‌ 
பட்ட தொழுவிடத்தே விட்டார்கள்‌. 

அவ்விடத்தே, ஏறுகளைத்‌ தழுவினார்க்குக்‌ கொடுத 
தற்கு ஈல்ல மகளிர்‌ திரண்டு நின்றனர்‌. ஏறு தழுவுதற்‌ 
குத்‌ துணிந்த ஆடவர்‌, நீர்த்துறையிலும்‌ ஆலமரத்தின்‌ 


முல்லைக்கலி 163 


கீழும்‌ மராமரத்தின்‌ கீழும்‌ உறையும்‌ தெய்வங்களை த்‌ தொழு 
தனர்‌; தொழுது முழக்கம்‌ போலவும்‌ இடியைப்போலவும்‌ 
ஆரவார முண்டாகவும்‌, புகையோடு புழுதி எழவும்‌ தழுவு 
தற்கு, எருதுகள்‌ விடப்பட்டுள்ள தொழுவிற்‌ பாய்ந்தனர்‌: 

இவ்வாறு அவர்கள்‌ தொழுவிற்‌ பாய்தலும்‌ தோழி 
தலைவியை அழைத்துக்‌ காட்டிக்‌ கூறுகின்றாள்‌ : 

உயர்ந்த கரிய கொம்பை ஒத்த வண்டின்‌ நிறமுடைய 
கரிய எருதின்‌ பார்‌ வையை அஞ்சானாய்‌ ஆயன்‌ அதன்‌ 
மேற்பாய்ஈதான்‌. அவனை எருது கொம்பாற்‌ குத்தி எடுத்து 

உடலைக்‌ குலைத்தலைப்‌ பாராய்‌. அத்தோற்றம்‌ துரோபதை 

யின்‌ கூந்தலைக்‌ கை நீட்டிப்‌ பிடித்த துச்சானனது நெஞ்‌ 
சைப்‌ பிளந்து, சபையின்‌ நடுவே தான்‌ சொன்ன சபதத்தை 
விமசேனன்‌ முடித்தது போன்‌ நிருக்கன்றது. 

சந்திரனைப்போன்ற சுட்டியை நெற்றியிலுடைய காரி 
மலையிடததுள்ள பூவாற்‌ கட்டிய மாலையை யணிந்த இடை 
யனை எதிர்த்துக்‌ குடர்‌ விழும்படி குத்தி அலைக்கும்‌ தோற்‌ 
றம்‌, உலக முடிவில்‌, பசிய கண்ணையுடைய உருத்திரன்‌, 
வருத்தத்தைச்‌ செய்யும்‌ எருமைக்‌ கடாவை ஏறும்‌ யம 
வீன்‌ நெஞ்சைப்‌ பிளந்து குடரைக்‌ காளிக்கு உணவளித்‌ 
தல்போன்றது. 

ஆயர்‌ நேர்ந்துவிட்ட, செவி மறுவாயிருக்கன்ற விளங்‌ 
கும்‌ நுண்ணிய சிவந்த பொறிகளையுடைய வெள்ளை எருத்‌ 
தனது கோபத்தை அஞ்சானாய்‌ அதன்மேல்‌ பொதுவன்‌ 
பாய்ந்தான்‌. அவனை அவ்வெருது நெருக்கி முள்ளினது 
நுனிபோலும்‌ முனையினையுடைய கொம்பாலெடுத்துக்‌ 
குலைப்பதன்‌ தோற்றத்தைக்‌ காணாய்‌. அத்தோற்றம்‌ செல 
அதற்கரிய இருட்டில்‌ அரிய இருள்‌ என்று கருதானாய்‌ 
வந்து  துரோனாசாரியனைக்‌ கொன்ற சிகண்டியைத்‌ தன்‌ 
முயற்சியாலே வென்று கொன்று தன்‌ தோளால்‌ அவன்‌ 
தலையைத்திருகும்‌ அச்சுவத்தாமாலைப்‌ போலும்‌. 


164 கலித்தொகை வசனம்‌ 


[இங்கனம்‌ தோழிகாட்டக்கண்டு நம்‌ கணவற்கும்‌ 
இங்ஙனமாகுமோ வென்று அஞ்சின தலைவியது அச்சத்தை, 
அவ்விடத்து நேர்ந்த நன்னிமித்தங்கண்டு போக்குவாளா 
கத்‌ தோழி மேலும்‌ கூறுகின்றாள்‌. ] 

ஆயர்‌ இவ்விடத்து ஊதுகின்ற குழல்‌ நீலமணி 
போலும்‌ காயாம்பூவாற்‌ செய்த மாலையினை அணியும்‌ இயல்‌ ' 
பினையுடைய கணவரை நமக்குத்‌ தருதற்கு நல்ல நிமித்த 
மாக இசைத்தது ; நீ அஞ்சாதிருப்பாயாக. 

[தோழி தலைவனிடத்தே சென்று] “ இவ்விடத்துக்‌ 
கண்ட நிமித்தத்தை ஆராய்ந்து பார்க்கில்‌ மதயானையிலும்‌ 
பார்க்கப்‌ பொல்லாத இடபத்தை நீ கை நெகிழ விடாது 
தழுவுவாய்‌ ; இப்பொழுது இவ்விடைமகளின்‌ தோள்‌ 
வீரமகலீன்‌ தோளிலும்‌ பார்க்க வெற்றிக்‌ கொடியை 
உண்டாக்கினவாம்‌ ”” என்றாள்‌. ] 

[பின்னர்‌ அவள்‌ தலைவியிடத்துச்‌ சென்று ] 

“எம்முடைய செறிந்த கரிய கூந்தலையடையவளைக்‌ 
கொலை செய்யும்‌ ஏற்றைத்‌ தழுவினவர்க்குக்‌ கூடு 
தற்குக்‌ கொடுப்பேம்‌ ? என்று நமர்‌ கூடிக்‌ கூறியிருப்பர்‌. 
அப்பொழுது அலர்ந்த கண்ணியுடைய நின்காதலன்‌ 
தோளிலே கோல்வைத்த கையுடையனாய்‌ ஏறு தழுவின 
வர்க்குப்‌ பக்கத்தே நிற்பான்‌. 

யான்‌ முற்கூறிய நிமித்தமேயன்‌ றித்‌ தலைவனைக்கண்டு 
என்‌ கண்கள்‌ துடிக்கையினாலே “ஏறு தழுவ வல்லார்‌ 
என்னை ஓப்பார்‌ பிறர்‌ இல்லை யென்று நம்முடைய பசுத்‌ 
திரளில்லை யென்று தலைவன்‌ தனது வீரத்தைக்‌ கூறுவன்‌. 
பின்பு அவன்‌ ஒரு நாளில்‌ ஆயினும்‌ ஏறு தழுவி நம்மைத்‌ 
தனக்கு உறவாக ஆளுந்தன்மை உடையன்‌ ஆகாமை இல்லை. 

அவ்விடத்து ஏறுகளும்‌ வருந்தின ; தழுவிய இடைய 
ரும்‌ புண்மிகுந்தார்‌. தம்மைக்‌ கொள்ளுதற்கு நின்ற 
இடையோடு தாம்‌ புணர்தற்கு வேண்டும்‌ நிமித்தங்களைப்‌ 


முல்லைக்கலி 165 


பெற்றுக்‌ கரிய கூந்தலுடைய இடை மகளிர்‌ முல்லையுடைய 
குளிர்ந்த பொழிலிடத்தே விளையாடுதற்குப்‌ புக்கார்‌. 
யாமும்‌ பொழிலிடத்தே விளையாடுவேம்‌ ; வருவாயாக. 
2 

இது, ஆயன்‌ தலைவனாய்‌ ஏறு தழுவினமை சுற்றத்தார்‌ 
கண்டு நின்று கூறியது : 

தலைவன்‌ :--பெரிய ஆகாயத்தினின்றும்‌ பெரிய மழை 
பெய்யும்‌. அம்மழை படுதலினால்‌ குளிர்ந்த வாசமுள்ள 
பிடவமும்‌, படர்கின்ற முல்லையும்‌, நிறமுடைய அழகிய 
தோன்றியும்‌, பிரகாசிக்கும்‌ கொத்துடைய கொன்றையும்‌ 
இவைபோல்வன பலவும்‌ பூக்கும்‌. இப்பூக்களையும்‌ தழை 
களையும்‌ வைத்துக்‌ கட்டின மாலைகளை அணிந்து அழகிய 
மொழியினையடைய ஆயத்தார்‌ விளையாடுவர்‌. அவ்வாயத்‌ 
தாருள்‌ நின்று, உடம்புடன்‌ என்‌ உயிருக்குள்ளே புகுந்த 
வள்‌ யாராய்‌ இருத்தல்‌ கூடும்‌ £ 

பாங்கன்‌ :--ஓ ஓ ! இவளுடைய சுற்றத்தவர்‌, பொரு 
இன்ற நல்ல ஏற்றைத்‌ தழுவுகன்றவர்கள்‌ அல்லார்‌, இவள்‌ 
மாந்தளிர்‌ போலும்‌ மேனியைச்‌ சேரமாட்டார்கள்‌ என்று 
பலரும்‌ கேட்கும்படி. பல முறையும்‌ கூறிக்கொண்டு வரப்‌ 
பட்டவளாவள்‌. 

தலைவன்‌ :--அவ்வாரறாயின்‌ நீ அச்சுற்றத்தவரை நோக்கி 
இவன்‌ ஏறு தழுவி இவளைக்‌ கொள்வனென்று கூறுக. 

- பாங்கன்‌ :--அவள்‌ சுற்றத்தாரிடம்‌ சென்று ஏறு தழுவு 
தற்கு நாங்கள்‌ தாமதித்திரேம்‌ என்றான்‌. அதுகேட்டு 
அவள்‌ சுற்றத்தார்‌ அழகிய ஆபரணங்களை உடையவள்‌ 
பொருட்டு ஏறு விடுகின்ற விழாவுக்கு இவனேயன்றி மற்‌ 
றும்‌ ஏறு தழுவுவார்‌ உளராயினும்‌ வருகவென்று பறை 
யழைமின்‌ என்றார்‌. 

. பெடையை ஓத்த பெண்கள்‌ தங்கள்‌ கண்கள்‌ 
நிறையும்படி இவ்விழாவினழகை நீன்று, பார்க்க எல்லா 


166 கலித்தொகை வசனம்‌ 


இடமும்‌ பார்க்கும்‌ பரணைப்பெறுவார்களாகில்‌ அது தகு 
திப்பாட்டையுடைய தென்றார்‌ (கண்ட சுற்றத்தார்‌. 

அழகிய பலவகையான அவ்வேறுகளின்‌ மேலே பாய்‌ 
தற்கு ஒருமித்து ஆரவாரஞ்‌ செய்து ஏறுகளின்‌ எதிரே , 
எதி3ர பலருஞ்‌ சென்றார்‌. 

அப்பொழுது அவ்வேறுகள்‌, கொலைத்‌ தொ.ழிலுடைய 
வீல்லுகளைப்போன்‌ ற கொலையைச்‌ செய்யும்‌ சினம்‌ மிகுந்து 
அவர்‌ மேலே ஓடின. அப்போது புழுதி எழுந்தது. 

அவர்களும்‌ மார்புகளை எதிரே கொடுத்தார்‌. அவற்‌ 
தின்‌ கொம்புகளும்‌ கவிழ்ந்து குத்தின. அதனால்‌ தழுவி 
னவர்‌ பலரும்‌ கலங்கிப்‌ போனார்கள்‌. 

ஏறு தழுவ வந்தவருள்‌ பூமாலை அணிந்தவனும்‌ நீல 
மணிபோன்ற நிறத்தையுடையவனுமாகய பெருமையுடைய 
ஒருவன்‌, தோள்களாலே ஏற்றின்‌ கழுத்தை இறுகத்‌ தழுவி 
அதன்‌ ஏரியிடத்தே தோன்றினான்‌. அவன்‌ அங்ஙனம்‌ 
தோன்றி அவ்வேற்றினை முற்றாக வருத்தினான்‌. 

ஏற்றையுடைய நல்லவர்கள்‌ ஏற்றின்‌ வருத்தத்தைக்‌ 
கண்டு எழுக்திருந்தார்‌ ; அவன்‌ தழுவின தற்கு மகிழ்வதன்‌ 
றிப்‌ பகையாதல்‌ என்ன பயன்‌ தருமென்றார்‌. 

முதல்நாள்‌, கொல்லும்‌ ஏற்றின்‌ கழுத்திலே தங்கின 
வர்களைக்‌ கண்டும்‌, மீண்டும்‌ வருத்துகின்ற ஏற்றைத்‌ தழு 
வும்படி விளம்பரம்‌ செய்து (சாற்றும்‌) யாம்‌ மக்களின்‌ 
தன்மையை அறியாதவர்களே. 

இப்பொழுது அவ்விடத்துச்‌ சிறுகுடியின்‌ மன்றத்தில்‌ 
குரவைக்‌ கூத்து ஆடப்பட்டது. அக்கூத்தினுள்‌, விளங்‌ 
கும்‌ கண்ணியும்‌, வலியதோளும்‌, வலியும்‌ மாயமும்‌ உடைய 
போர்த்தொழிலும்‌, கரிய மேனியும்‌, அழக்ய துவர்‌ ஊட்டின 
ஆடையமுடைய பொதுவன்‌ தோளையும்‌ ஆராய்ந்த முறு 
வலையும்‌ கொண்டாடி ஏறுதழுவின புகழ்பரந்தது ; இனிய 
மணஞ்‌ செய்தற்கு மத்தளத்தில்‌ தாளம்‌ தளராமல்‌ எழுப்பு 
வார்களாக (எனக்கண்ட சுற்றத்தார்‌ கூறினார்‌.) 


முல்லைக்கலி 167 


ஏறு தழுவுதல்‌, திரிபன்றி எய்தல்‌ முதலியன அசுர 

விவாகத்தின்‌ பாற்படும்‌. 
ல்‌ 

ஆயர்‌ ஏறு தழுவகின்றமையைத்‌ தோழி தலைவிக்குத்‌ 
தனித்தனி காட்டிப்‌, பின்னர்‌ ஏறு தழுவுகின்றமையையுங்‌ 
கூறினாள்‌ ; கூறி ஆண்டு யாமுஞ்‌ சேன்று நின்னை ஏறுதழுவிக்‌ 
கோடற்கு நிற்கின்ற தலைவன்‌ கேட்ட ஏறு தழுவிக்‌ கோள்ளு 
மாறு, நமது சுற்றத்தார்‌ கூறுகின்ற முறைமையைப்‌ பாட்டிலே 
தோன்றப்பாடிக்‌ குரவை யாடி வழுதி வாழ்கவேன்று தேய்‌ 
வம்‌ பராவுதும்‌; நீயும்‌ அங்ஙனம்‌ பாடூதற்கு வருவாயாக எனக்‌ 
கூறுகின்றாள்‌ : 

மலையிடத்தும்‌ காட்டிடத்தும்‌ கொன்றை காயா சிறிய 
இலையுடைய வெட்சி பிடவம்‌ முல்லை கஞ்சம்‌ குல்லை 
குருந்து கோடல்‌ பாங்கர்‌ முதலிய மரங்களும்‌ செடி கொடி. 
களும்‌ பூத்திருக்கும்‌. இவற்றின்‌ முகைகளாற்‌ கட்டிய 
மாலைகளைக்‌ கொண்டையிற்‌ சூடினவர்களும்‌, முல்லை முகை 
யும்‌ மயிலிறகின்‌ அடியும்‌ நிரைத்தால்‌ ஓத்த பல்லினையுடைய 
வர்களும்‌ மடப்பமுடைய சொல்லினை யுடையவர்களும்‌ 
பொன்னாற்‌ செய்த மகரக்‌ குழையை யணிந்த காதினருமாகிய ஆயர்‌ மகளிர்‌ 
வந்து பரண்‌ (மேடை) மீது நின்றார்‌. 

இவ்வாறு ஆயர்‌ மகளிர்‌ பரணிடத்தே நின்‌ றனர்‌. 
வெள்ளைக்‌ கால்களையுடைய அழகிய கரிய ஏற்றையும்‌, 
அந்திவானத்தில்‌ வெள்ளி பூத்தாற்போன்று சிவந்த புள்ளி 
யுடைய ஏற்றையும்‌, சிவபெருமான்‌ சூடிய பிறைபோன்று 
வளைந்த கொம்புடைய சிவந்த ஏற்றையும்‌, போர்‌ செய்யும்‌ 
வலிமையினையுடையவும்‌ புகழப்படுகின்றனவுமாகிய பிற 
ஏறுகளையும்‌ ஆயர்‌ தொழுவினுள்‌ விட்டனர்‌. அவ்வேறு 
கள்‌ வளைத்‌ தடைக்கப்பட்ட தொழுவிலே விடப்பட்டமை, 
சிங்கமும்‌, குதிரையும்‌ களிறும்‌, முதலையும்‌ மழை முகில்கள்‌ 

கு—8 


168 கலித்தொகை வசனம்‌ 


திரியும்‌ மலைச்‌ சிகரத்திலுள்ளகுகையில்‌ திரண்டு நின்‌ றதை 
ஒத்தது. 

அத்தொழுவினுள்ளே அவ்வேறுகளைத்‌ தழுவுதற்கு 
விரும்பிக்‌ குதித்த பொதுவரைத்‌ தெரிந்து தெரிந்து அவ்‌ 
வேறுகள்‌ குத்தின. 

அவை குத்தினபோது பகை எருதுகளுடன்‌ பொரும்‌ 
இரத்தந்தோய்ந்த கொம்புகளில்‌ குடர்கள்‌ சுற்றிப்பிணித்‌ 
தன. அத்தோற்றம்‌ நெருப்புச்‌ சுற்றி விளங்குகின்ற குந்‌ 
தாலீப்படையையுடைய சிவபெருமான்‌ குடிய பிறையிடத்துக்‌ 
இடந்த சிவந்த நிறமுடைய மாலைபோன்றது. 

அங்ஙனம்‌ கொம்புகளோடே சுற்றிக்‌ குடர்கள்‌ 
கொளுவுண்ட ஏற்றின்‌ முன்னே நின்று ஆடி அக்குடரை 
இரண்டு கையாலும்‌ வாங்கி ஒருவன்‌ வயிற்றிலே இடுகன்‌ 
றான்‌. அததோற்றம்‌ சிவந்த நூற்கழியை ஒருவன்‌ இரண்டு 
கையினாலுங்‌ கோத்துப்‌ பிடித்திருக்க அந்நூலை மூன்று நூலாகக்‌ 
கொள்ளுஜன்‌ றவனை ஓக்கும்‌. [ இவனுடைய பெருமையைப்‌ 
பாராயென்று தோழி தலைவிக்குக்‌ காட்டினாள்‌ ] 

போரை விரும்புகின்‌ ஐ ஏற்றின்‌ முரடான கழுத்திலே 
பாய்ந்து அதற்கு இட்ட மாலைபோல அதனைத்‌ தழுவின 
வன்‌ எருமைத்திரளையுடைய ஆயர்மகனல்லவோ 2 ஆத 
லான்‌ இனி அது தன்‌ வலியை மீளப்பெறவிடான்‌. இளை 
யோனே! இஃதொருவலியைப்பாராய்‌ (என்று காட்டினாள்‌.) 

மறுவினையுடைய ஏற்றின்மீது இருந்து அதனை ஆட்டி 
வீட்டுப்‌ பின்னர்‌, நீர்த்துறையிடத்துத்‌ தெப்பத்தின்மேற்‌ 
இடந்து அதனைத்‌ தள்ளுகன்‌றவனைப்போலே தோன்‌ றுகின்‌ 
அவன்‌ பசுத்திரளையுடைய ஆயர்‌ மகனல்லவோ ? ஆதலால்‌ 
இவன்‌ இங்ஙனம்‌ செலுத்தும்‌ தொழிலை ஓழியான்‌ ; இளை 
யோளே ! இவ்வலிமையைப்‌ பாராய்‌ ! இவனும்‌ ஒருத்தன்‌ 
காணாய்‌, (என்று காட்டினாள்‌.) 


முல்லைக்கலி. 169 


எருமை ஏற்றை ஏறுகன்ற..-இயமனுடைய நெஞ்சை 
வேலாற்‌ பிளந்து சினத்தோடு அவன்‌ உயிரை வாங்கின 
போது சிவபெருமான்‌ இவ்வாறிருந்தார்‌. என்று கூறும்படி 
காற்றுப்போல விசையாகக்‌ கரிய ஏறு ஓடிவந்தது. அதனைப்‌ 
பலரும்‌ வந்து சேர்ந்த களத்தேவலியடங்கத்‌ தழுவி அதன்‌ 
மேலே ஏறி இருக்கும்‌ பொதுவனுடைய அழகைப்‌ பாராய்‌. 
அதைக்கண்டு என்‌ நெஞ்சு திடுக்கிட்டது (என்றாள்‌.) 
மற்றைப்‌ புள்ளிகள்‌ நெருங்கிய வலிய வெள்ளை எரு 
தின்‌ அழகிய பக்கத்தே, சந்திரனிற்‌ கிடக்கின்ற மறுப்‌ 
போலக்‌ கிடந்தவன்‌ ஆட்டினத்தையுடைய ஆயர்மகனல்‌ 
லவோ ? இவ்வொப்பில்லாதவனது வலிமையைப்‌ பாராய்‌. 
கஞ்சன்‌ முதலியோர்‌ வரவிட்ட கழுத்தின்‌ மயிரினை 
யுடைய குதிரையை, வாயைப்பிளந்து போகவிட்டுக்‌ கை 
யால்‌ அடித்தபோது கண்ணன்‌ இத்தன்மையாக இருந்தான்‌ 
என்று கூறுவதுபோல நீங்காத கோபத்தோடு சினந்து தன்‌ 
மேற்சென்ற சிவந்த ஏற்றைச்‌, செவியடியிற்‌ கொம்பு 
களைப்‌ பிடித்துக்கொண்டு அதன்‌ வலியைத்தான்‌ பெற்றுத்‌ 
தழுவும்‌, காயாம்பூக்கண்ணியையுடைய பொதுவன்‌ அழ 
கைப்பாராய்‌. அவனைக்கண்டு என்‌ நெஞ்சு திடுக்கிட்டது. 
ஆயர்‌ சூடிய மயிலின்‌ கழுத்துப்போன்ற காயாம்பூ 
வாழ்‌ செய்த கண்ணிகள்‌ பவளம்போல்‌ நிறமுடைய செம்‌ 
பாட்டு நிலத்தே விழுந்து கிடக்கும்‌. ஆயர்‌, பெரிய புலிக்‌ 
கூட்டமும்‌ யானைக்‌ கூட்டமும்‌ தம்மில்‌ மாறுமாறாய்‌ 
பொருதாற்‌ போலப்‌ பொருது ஏற்றைத்‌ தழுவிக்‌ கொண்டு 
ஒருமித்துத்‌ தொழுவை விட்டுப்போனார்‌. அவர்‌ போன 
போதே நெருங்கிய இதழ்களையுடைய மலர்போன்ற கண்‌ 
களையுடைய காதலையுடைய மகளிரும்‌ அவர்‌ கணவரும்‌. 
பூர்தாதாகிய எருவையுடைய மன்றத்தே குரவைக்கூத்தாடு 
வார்கள்‌. அப்போது யாமும்‌ சென்று அக்குரவைக்கூத்திற்‌ 
சேர்ந்து கொள்வேம்‌. சேர்ந்து கொல்லும்‌ கொம்பிற்கு 


170 கலித்தொகை வசனம்‌ 


அஞ்சும்பொதுவனை மறுபிறப்பிலும்‌ ஆயர்மகள்‌ தழுவாள்‌. ஆயர்‌ 
மகள்‌ தோள்கள்‌, உயிரைத்துறக்க அஞ்சாராய்‌ ஏற்றைக்‌ 
கொள்பவரைச்‌ சேர்வனவாகும்‌. ஏறுதழுவுதற்கு அஞ்சின 
வர்கள்‌ அவற்றை அடைதல்‌ அரிது. உயிரை ஒரு காற்று 
என்று உணராது அதனைக்‌ காத்துக்கொண்டு ஏற்றின்‌ 
மருப்புக்கு அஞ்சும்‌ நெஞ்சுடையவர்கள்‌ சேர்தற்கு ஆயர்‌ 
மகளிரின்‌ தோள்கள்‌ எளியனவாயிருக்குமோ ? கொல்லும்‌ 
ஏற்றின்‌ கொம்பினிடையே தாம்‌ விரும்பும்‌ மகளிருடைய 
மார்பின்‌ முலையிடையிலே விழுமாறு போல, வீழில்‌ எம்‌ 
முடைய இனத்தில்‌ ஆயர்தத்தம்‌ மகளிர்க்கு. முலை விலை 
வேண்டார்‌. இவ்வாறெல்லாம்‌ ௩ம்‌ சுற்றத்தார்‌ கூறும்‌ 
முறைமையைப்‌ பாடிக்‌ குரவைக்‌ கூத்தாடுவேம்‌. குற்ற 
மில்லாத அழகையுடைய கடலிடத்தே பரந்துகிடக்கின்‌ ற 
பழைய நிலத்தையாளும்‌ உரிமையோடு பொருந்தின எம்‌ 
முடைய பாண்டியன்‌ இந்த அகன்ற உலகின்‌ கண்ணே 
வாழ்வானாக என்றுஅவ்விடத்துப்‌ புகழுடைய 
தெய்வத்தை வாழ்த்துவேம்‌. நீயும்‌ அங்ஙனம்‌ பாடுதற்கு 
வருவாயாக. 


4 

சோழி, ஏறு தழுவியதைத்‌ தலைவிக்குக்‌ காட்டி இக்குர 
வலையள்‌ அவனைப்‌ ாடவோம்‌ வாவேன்றாள்‌. அதற்கு 
உடன்டட்ட தலைவிக்குத்‌ தமர்‌ நின்னை அவற்குக்‌ கோடுக்க 
எண்ணியிருக்கிறார்களேன அவள்‌ கூறுகின்றாள்‌: 

பாண்டியனது நாட்டைக்கடல்‌ கொண்டது. அவன்‌ 
இழந்ததனது நாட்டுக்குப்பதிலாக சேரர்மீதும்‌ சோழர்மீ 
தும்படை எடுத்துச்சென்‌ று அவர்களது விற்பொ.றியையும்‌ 
-புலிப்பொ.றியையும்‌ அவர்‌ நாட்டினின்றும்‌ போக்கி மீன்‌ 
பொறியை அவ்விடங்களிற்‌ பொறித்தான்‌. அப்பாண்டி 
யனது பழைய புகழை நிலை நிறுத்தின குடியோடு ஓக்கத்‌ 
தோன்றிய பசுக்கூட்டத்தையுடைய ஆயரெல்லாம்‌ ஒரு 
மிக்கத்‌ திரண்டன ர்‌. உயர்ந்த பனைக்‌ கொடியுடைய பல 


முல்லைக்கலி 171 


தேவன்‌ போல வெள்ளை நிறமுடைய ஏற்றையும்‌, பொற்சக்‌ 
கரப்படையையும்‌, திரு: ஆகிய மறுவையுமுடைய தீருமாலைப்‌ 
போன்ற கரிய ஏற்றையும்‌, விளங்குகின்ற நீண்டசடை 
யையும்‌, ஒரு பாகத்தே பிறைபோன்ற நெற்றியுடைய 
உமாகதேவியாரையும்‌ முன்று கண்களையுமுடைய கடவுள்‌ 
போன்ற கபில நிறமுள்ள ஏற்றையும்‌, பெரிய கடல்‌ கலங்‌ 
கும்படி. உள்ளேசென்று மாமரத்தை வெட்டின வேலைய 
முடைய முருகனது நிறம்‌ போலச்‌ சிவந்த ஏற்றையும்‌, இவை 
போன்ற பிற ஏறுகளையும்‌, மேகங்கள்‌ திரண்டு முழங்குவது 
போல முழங்கும்படி தொழுவிலே புகுத்திவிட்டார்‌. 

இணையில்லாத வெள்ளை ஏற்றின்‌ கழுத்திலேகடக்கும்‌ 
அவன்‌ கூரிய எயிற்றினையும்‌ அழனெயுமுடைய இவளைக்‌ 
கூடும்‌. . 

கூரிய கொம்புடைய கரிய ஏற்றின்‌ கோபத்தை அஞ்‌ 
சாது அதனைத்‌ தழுவுமவன்‌, இந்த ஒள்ளிய ஆபரணங்களை 
யுடையவளுடைய வாரிய கூந்தலிலே துயிலப்பெறுவன்‌ 
கபில நிறக்கண்ணுடைய ' கொல்‌ ஏற்றைத்தழுவுமவன்‌ 
அஞ்சுகின்ற மானின்‌ நோக்குப்போலும்‌ நோக்கனையுடைய 
இந்த நல்லாளைக்கூடும்‌. 

கொடிய வலிய சிவந்த ஏற்றின்‌ னெத்தை அஞ்சானாய்‌ 
அதனைத்‌ தழுவுமவன்‌ அரும்புடைய காதணி பூண்டவளது 
மூங்கலொத்த மிருதுவான தோளிலே தயி லுதலைப்பெறும்‌. 

இவ்வாறு கூறி நல்ல ஆயர்‌, அச்சுவினி முதலிய மீன்‌ 
களாற்‌ சூழப்பட்ட சந்திரனைப்‌ போலத்‌ தம்மகளிரை 
அவ்விடத்திலிட்ட பரண்களின்மீது திரளாக நிறுத்தினார்‌. 

(மீன்‌-சேடியருக்கும்‌, மதி-மகளிர்க்கும்‌ உவமை.) 

(புகை) வலம்‌ வரும்படி புகைகாட்டி விடப்பட்ட ஏறு 
கள்‌ பறை மிக ஓலிக்கையினாலும்‌, பலர்‌ ஆரவாரிக்கை 
பினாலும்‌ வலிகுறையாத ஆயர்‌ தழுவுதற்கு எதிரே ஏற்று 
கின்றன. 


= 


172 கலித்தொகை வசனம்‌ 


ஆயன்‌ ஒருவன்‌ ஏறு தழுவவேண்டி மேடையினின்‌ 
அம்‌ இறங்கி அதனைவிட்டுச்‌ சென்று வேலின்‌ முனை ' 
போன்ற கூர்‌ உடைய கொம்பீற்கு அஞ்சாதவனாய்‌ பால்‌: 
போன்ற வெள்ளை ஏற்றின்‌ கழுத்துமீது பாய்ந்தான்‌. 
அவனைச்‌ பென்று குத்தும்‌ ஏற்றின்‌ தோற்றம்‌ பால்‌: 
போலும்‌ மதியையும்‌ அதனைச்‌ சேர்ந்து மறைத்த பாம்பினை 
விடுவிக்கும்‌ நீலவண்ணனையும்‌ (திருமாலை) ஓக்கும்‌.. 
(அதனைப்‌ பாராய்‌ என்றாள்‌.) 

ஒரு ஏறு, பலரும்‌ எழுந்து சிதறி அவ்விடத்தை: 
விட்டு ஒருமித்து ஓடுமபடி. தழுவியவனை எலும்பு முறிந்து' 
குடர்கள்‌ அற்றுச்‌ சாயும்படி குத்தும்‌. குத்தியபின்‌ தன்‌ 
கொம்பின்‌ வலிமை -கெடும்படி அவனை ஆட்டிக்கொண்டு: 
திரியும்‌ ; திரிந்து துகைக்கும்‌. இவ்வாறு குறையாத. 
கோபத்தினையுடைய ஏறு, அச்சம்‌ உண்டாக்குதற்கு ஏது: 
வான மருந்தைப்‌ புகைக்க அதற்கு வெகுண்டு திரிகின்ற. 
களிற்றை ஓக்கும்‌. இதனைப்‌ பாராய்‌. 

தோள்‌ வலியாலே ஏற்றைத்தழுவச்‌ சென்று அதனைத்‌. 
தழுவித்‌ தவறி அதன்‌ முன்னே வீழ்ந்தவன்‌ முன்‌ செல்லா 
மல்‌ திரும்புகின்ற ஏறு, போரிற்றன்‌ கையில்‌ வாளோடே 
அகப்பட்டவனைத்தனக்கு ஓவ்வானென்று வெட்டாமல்‌: 
மீளும்‌ போர்‌ வீரனை ஓக்கும்‌ ; இதனைப்‌ பாராய்‌. 

கொம்பை மார்பிற்கொடுத்து ஏற்றுக்கொள்வார்‌ சிலர்‌. 
சிலர்‌ மேலே பாய்ந்து ஏறுவர்‌. சிலர்‌ கொம்புகளின்‌ 
இடையே புகுந்து புகுவர்‌. ஏறுகள்‌, தழுவுவாரை விலக 
இக்‌ கோபித்து எதிரே நிற்கும்‌. அதனைப்‌ பொறாத ஆயர்‌ 
விலக்கும்‌ ஏறுகளைத்‌ இரும்பத்‌ திரும்பச்‌ சென்று தழுவுவர்‌. 
அதனாலே எலும்புகள்‌ முறிந்து முறிந்து தசைகளற்றுக்‌. 
இடக்கும்‌. இடியை ஓத்த ஏற்றின்‌ முழக்கோடு வாச்சியங்‌ 
கள்‌ மிக்கு ஆரவாரிக்கும்‌. இவ்வாறுள்ள அத்தொழு, 
போரை விரும்பி மேலே சென்ற துர்யோதலத்கள்‌ படும்‌ 


முல்லைக்கலி % 775: 


படி, வரிந்து புனைந்த வலிய வில்லையுடைய தருமன்‌ முதலி 
யோர்‌ கொன்ற பொருகின்ற களத்தை ஓக்கும்‌. 

அத்தொழுவீடத்துத்‌ தழுவிக்கொண்ட ஏறுகள்‌ 
எல்லாம்‌ மேயும்‌ நிலத்தே போகும்‌. மிக்க அழகைக்‌ 
கண்டவரின்‌ கண்களை கவரும்‌ அழகினையுடைய ஆய்ச்சி 
யரும்‌ ஆயரும்‌ வளப்பமுடைய ஊறிடதீதேத குரவை 
யாடுவர்‌. 

ஆயருடைய கொல்லேற்றின்‌ கொம்புகள்‌ தழும்பு 
படுத்திய மார்பைப்பாடுவேம்‌, வாருங்கள்‌ எனத்‌ தோழி 
தலைவியையும்‌ ஆயத்தையும்‌ நோக்கிக்‌ கூறினாள்‌. 

தலைவி :— நெற்றியிலே சிவந்த சுட்டியுடைய ஏற்றின்‌ 
வெற்றியைக்‌ கெடுத்தவன.து நீண்டமார்பிலே, பகைத்து 
அலர்‌ தரற்றுகன்ற மகளிர்‌ நம்மை இகழ்ந்து பார்க்குங்‌. 
கண்கள்‌ இகழ்ந்து பாராது இருக்கும்படியாக, யான்‌ 
சாராமல்‌ இ3ரன்‌ (மார்பைச்‌ சாராமல்‌ இரேன்‌ என்றவாறு 
இனி யான்‌ பசுவையுடைய. ஆய்ச்சியர்‌ அலர்‌ கூறுவதற்குப்‌ 
பெரிதும்‌ வருத்தமுழேன்‌. 

ஆயத்தோடே நாம்‌ ஆடும்‌ குரவைக்‌ கூத்திலே ஆயர்‌ 
மகன்‌ நம்மை அருமை செய்தான்போலே நோக்கி நமக்கு 
வருத்தத்தைத்‌ தரும்‌ நோய்‌ செய்தல்‌, தான்‌ கொல்‌ ஏற்றைத்‌ 
தழுவினான்‌ என்னும்‌ செருக்கினால்‌ அல்லவோ? அது 
வேறொன்றன்‌ று. 

தோழி :--அழகய ஆபரணங்களையுடையவளே ! தழுவு 
தற்கரிதாக ஈம்‌ சுற்றத்தார்‌ நிறுத்தின கரிய கொல்‌ ஏற்றின்‌ 
கோபத்தை அஞ்சானாய்த்‌ தழுவின பொதுவனுக்கே, எமது 
சுற்றத்தார்‌ மகிழ்ந்து, மிகவும்‌ அலர்‌ கூறும்‌ ஊரிலுள்ளார்‌. 
வெட்கும்படி, நின்னைக்‌ கொடுக்க இயைந்தார்‌. இணி 
வருந்தாதொழி. 

இடியேற்றை ஓத்த முரசுடைய பாண்டியனுக்கு இவ்‌ 
வுலகு ஒருமிக்கச்‌ சொற்‌ கேட்பதாக என்று கூறி, அவ்‌ 


174 கலித்தொகை வசனம்‌ 


விடத்தே, ஒள்ளிய சக்கரப்படையுடை யானை வாழ்த்து 
வதற்கு நீயும்‌ வருக. 
> 

தலைவன்‌ ஏறு தழுவும்‌ தன்மையைத்‌ தோழி, தலைவிக்‌ 
குக்‌ காட்டி, அவள்‌ தலைவனை விருப்‌2பாடு நோக்கியதைத்‌ 
தன்னுள்ளே கூறினாள்‌. கூறி முன்னர்க்‌ களவின்கண்தமர்‌ 
கோபித்ததனையும்‌ அயலார்‌ போறாதிருந்ததையும்‌ எடுத்துரைத்‌ 
தாள்‌. தலைவியும்‌ அவர்‌ அலர்‌ கூறியது நன்றேன்று கூறி, 
இன்றே என்‌ நேஞ்சு கலந்து விட்டது. இனி அவர்‌ கொடுப்‌ 
பதாகக்‌ கூறிய நாளிற்‌ சேய்வதேன்ன ? என மகிழ்ந்து கூறி 
னாள்‌. அத கேட்ட தோழி யாம்‌ கூடி இனிதிருக்குமாறு 
காக்கின்ற பாண்டியன்‌ நீவோழுமாறு தேய்வத்தை வாழ்த்து 
வேம்‌ வா என்று கூறுகின்றாள்‌ : 

அரசன்‌ போர்க்களத்தே படும்படியாகவென்று முறை 
மையாற்‌ கொண்டு வந்த செல்வத்தையுடையது பாண்டிய 
அடைய பழையகுடி. அக்குடிக்குரிய பாண்டி மண்ட 
லம்‌ பயந்த விளைவுகளும்‌, கடலில்‌ விளைந்த முத்தும்‌, மற்‌ 
அம்‌ பயந்த பொருள்களும்‌, மூன்று முரசமும்‌ உடைய 
முதியகுடியிற்‌ பிறந்த அச்செல்வனுக்குத்‌ தீ தின்‌ றி மங்கள 
முண்டாவதாக. இவ்வாறு நினைந்து தெய்வத்திற்குச்‌ சிறப்‌ 
புக்களைச்‌ செய்தற்கு அவனுடைய கேடில்லாத குடிக்குப்‌ 
பீன்‌ தோன்றிய பெரிய குடியிற்பிறந்த ஆயரும்‌, உவகை 
யுடையராய்‌ ஒருங்கே கூடினர்‌. கூடி ஏறு தழுவுமிடத்‌ 
அப்‌ பிறர்க்குத்‌ துன்பம்‌ நிகழும்‌ என்னும்‌ வருத்தமில்லாத 
உள்ளத்தராயினர்‌. அவர்கள்‌ ஏறுகளை ஆராய்ந்து, 
பெரிய சக்கரப்‌ படையையுடையவன்‌ ஊதிய சங்குபோலத்‌ 
தெளிவாக வீளங்கும்‌ நெற்றிச்‌ சுட்டியையுடைய கரிய ஏற்‌ 
றையும்‌, பலதேவனின்‌ மார்பில்‌ விளங்கும்‌ சிவந்த மாலை 
போல ஓளி விடும்படி. நீண்டு பொருந்திய சிவந்த மறுவினை 
3 
5 
3 
்‌] 


! 
2 


முல்லைக்கலி 175 


யுடைய வெள்ளிய ஏற்றையும்‌, பெரும்புகமுடைய குந்தா 
லிப்படையுடையவனது நீல மணிபோலும்‌ திருமிடற்றின்‌ 
அழகு போலக்‌ கரிய கழுத்தினையும்‌ உயர்ந்த ஏரியையும்‌ 
உடைய கபிலநிற ஏற்றையும்‌, வச்சிரப்படையையுடைய 
இந்திரனின்‌ ஆயிரங்கண்ணை ஓத்த பல புள்ளிகளையும்‌ கடுங்‌ 
கோபமுமுடைய புகர்‌ நிற ஏற்றையும்‌, முருகனுடைய 
தாழ்ந்த உடைபோல விளங்கும்‌ வெள்ளிய கால்களுடைய 
சிவந்த ஏற்றையும்‌, காலனது வலியை ஒத்த வலியுடைய 
பிற ஏறுகளையும்‌ தொழுவிடத்தே விட்டனர்‌. அவை, பல்‌ 
ஓுயிர்களை உண்ண வேண்டி அவற்றை விடாமல்‌ ஊழி 
முடிவிற்றிரியும்‌ ஊழித்தியும்‌ குந்தாலியும்‌ காலனும்‌ 
கூற்றுவனும்‌ போலச்‌ சுழன்று திரிந்தன. 

காலன்‌— கூற்றுவன்‌ ஏவலாளன்‌. 

அவர்கள்‌ புகவீட்டபோது கார்கால இடிபோல வாச்‌ 
சியங்கள்‌ ஒலித்தன. ஏறுகள்‌ அசைந்தெழுகின்ற மேகம்‌ 
போலப்‌ புகை மூச்செழாஙின்‌ றன. புற விதழ்‌ ஒடிந்த மண 
முடைய ஒத்த இதழாற்கட்டின மாலையணிந்த மகளிர்‌ நிரை 
நிரையாக நின்றனர்‌. கோபத்தொனி செய்யும்‌ பொதுவர்‌ 
கண்ணை மறைக்கின்ற புழுதி வானத்தே சென்று சேரும்படி. 
தொழுவிற்‌ பாய்ந்தனர்‌. 

அங்ஙனம்‌ பாய்ந்த ஆயர்‌ கொம்பைப்‌ பிடித்துக்‌ கொண்‌ 
டும்‌, மார்பு பொருந்தும்படி. தழுவிக்கொண்டும்‌ கழுத்திலே 
அடங்கிக்‌ இடந்து ஏரி முறியும்படி தழுவியும்‌, தோளுக்கு 
நடுவே கழுத்தைப்‌ புகுதவிட்டுப்‌ பிடித்தும்‌, கொம்புகள்‌ 
_தம்மேலே படுதலை ஏற்றுக்கொண்டும்‌ நிரைத்துச்‌ சென்ற 
னர்‌. அவ்வேறுகள்‌ பின்னர்‌ ஆயரைக்‌ ழே வீழ்த்தி நீண்ட 
மருப்புத்‌ தைக்கும்படி குத்தி அவர்கள்‌ தழுவுகின்ற கழுத்‌ 
தைத்‌ தழுவக்கொடாதே அவற்றை நீக்கி நின்றன. அவ்‌ 
வாறு நிறுத்திய பின்னுஞ்‌, சென்று சென்று தழுவுவாரைக்‌ 
கோட்டாற்‌ சாவும்படி குத்திப்‌ பின்பு தழுவுவாரைப்‌ பெறா 


176 கலித்தொகை வசனம்‌ 


மல்‌ நின்ற சிவந்த ஏறு உயிர்களைப்‌ பின்‌ சென்று உண்‌ 
ணும்‌ கூற்றுவனைப்போலும்‌. (அதனைப்‌ பாராய்‌ என்றாள்‌.) 

சிவந்த ஏற்றினுடைய கரிய கொம்புகள்‌ படுதலை மார்‌ 
பிலை ஏற்றவர்களைக்‌ கொம்புகளாற்‌ குத்தி, மேலே தூக்கு, 
தலால்‌ குருதி ஓழுகும்‌, அதனால்‌ நனைந்து அசையும்‌ பல 
திரண்ட சிறிய மணிகள்‌, ஒளியமை௩த ஈறாம்பூவின்‌ முகை. 
விரியும்‌ பருவம்‌ பார்த்து அதனைச்‌ சூழ்ந்து திரியும்‌ தும்பி 
போலும்‌. (அதனைப்‌ பாராய்‌ என்றாள்‌) 

நடுவே பாய்ந்து சென்று கழுத்தைத்‌ தழுவிக்கொண்டு: 
இடந்தவனோடு ஒரு வெள்ளை ஏறு பரணிற்‌ தாவிப்‌ பாயும்‌,. 
அது, பாம்பாற்‌ சிறிது விழுங்கப்பட்ட மதி பாம்புடன்‌ ஓளி: 
யுடைய விசுமபில்‌ செல்கின்றது போலும்‌. (இதனைப்‌: 
பாராய்‌.) 

இவ்வாறு ஏறுகளும்‌ இடையரும்‌ மாறுபட்டு எதிர்க்‌. 
கையினால்‌ அத்தொழு இரு பெருவேந்தர்‌ பகைத்து எதிர்ப்‌: 
பட்ட போர்க்களத்தை ஓக்கும்‌. 

கழுத்தை மறைக்கும்‌ ஏரியினையுடைய ஏற்றைத்‌ தழு 
வினபொதுவன்‌ முகத்தை நோக்கி ஆய்ச்சாதியிற்‌ பிறந்தவ 
ளுடைய கண்கள்‌ இமையா திருந்தன. 

நறிய நுதலினையுடையாய்‌/ நீ ஐவகைப்பட்ட கூந்தலை 
ஆற்றினாய்‌. அது வெண்ணெயின்‌ நாற்றம்‌ நீங்கிச்‌ சிறிய 
முல்லைப்‌ பூவின்‌ நாற்றம்‌ மிக நர றிற்று. அதற்கு, 
எம்முடைய சுற்றத்தார்‌ விரும்பாது மனஞ்சுழன்‌ று அவன்‌ 
தழுவின கொல்லேறுபோற்‌ கோபித்தனர்‌. அன்று அவர்‌ 
கோபித்ததால்‌ என்ன பயன்‌ உண்டாயிற்று ? 

நெடிய கரிய கூந்தலையுடையாய்‌/ இன்னும்‌ யான்‌ 
கூறுகின்ற ஓரு வார்த்தையை ஆராய்ந்து பார்‌. கொம்பு 
டைய எருமைகளை வைத்திருக்கும்‌ ஆயர்‌ மகனோடே யாங்‌ 
கூடியதற்கு எம்முடைய சுற்றத்தார்‌ இன்னும்‌ பொறும்‌ 


முல்லைக்கலி . (40 


பர்‌. அதனைப்‌ பொறாத அயலாருடைய: கண்கள்‌ எங்கள்‌ 
கண்களை நோக்கித்‌ தீந்துபோயினது என்ன பயனுடையது?” 

தலைவி :-—ஒள்ளிய நெற்றியுடையாய்‌ !' ஆய்‌ தன்‌ கண்‌ 
களால்‌ கோபித்துப்‌ பார்தது என்னை வருத்தினாள்‌. அதற்கு 
இவ்வூர்‌, என்னை மலர்‌ அணிந்த கண்ணியையுடைய பொது 
வனோடே கூட்டமென்றெண்ணி அலரை உண்டாக்கி: 
விட்டது. இவ்வகையான மகழ்ச்சி நமக்கு வேறு யாது: 
தான்‌ இருக்கின்றது £ 

ஒள்ளிய ஆபரணமுடை.யாய்‌ / தன்மேல்‌ மிகச்‌ சென்ற: 
சிவந்த கரிய ஏற்றினுடைய கொம்பிடையே இன்று இவன்‌ 
செல்ல ' என்‌ நெஞ்சும்‌ உடன்‌ சென்றது: இனி நஞ்‌ 
சுற்றத்தாரெல்லாரும்‌ பொருந்திப்‌ பசுத்திரளுடைய ஆயர்‌ 
மகனுக்கு என்னைக்‌ ப காடுப்பதாக முடிவு செய்த. 
அரந்நாளிற்‌ கொடுக்கின்றது என்ன பயனுடையது £ 

தோழி :--யாம்‌ இல்லறம்‌ நடத்தி. இனிதிருக்குமா று" 
பாண்டியன்‌ காப்பான்‌. பிறநாடுகளை வென்று வெற்றி: 
முரசினையுடைய அவன்‌ அருவி ஆரவாரிக்கும்‌ இமயத்‌. 
தற்கு வடக்கிலேயும்‌ சென்று விளங்குவானாக என்று: 
நினைந்து, கடலிடத்துப்‌ பாம்பணைமேற்‌ பள்ளிகொண்ட. 
வெற்றிச்‌ சக்கரத்தை யுடையோனை வாழ்த்துவேம்‌. 

6 

தத்தம்‌ பசு நிரை இனத்தைத்‌ தத்தம்‌ மேய்ச்சல்‌ நிலத்‌ 
துக்குப்‌ பிரித்துச்சேல்லச்‌ சேன்றவர்‌ ஏறுகளைக்கோண்டமை. 
கண்ட ஆய்ச்சியர்‌, தங்காதன்‌ மிகுதியால்‌ தங்காதலரைக்‌ 
கைபிணைத்துக்‌ குரவையாடித்‌ தேன்னன்‌ வாழ்க என்று: 
பாட்டுப்‌ பாடுகின்றனர்‌ : 

ஆயர்‌ பால்‌ கறத்தற்கு இடும்‌ சீவிச்‌ செய்த கழுவோடு 
கறவைக்‌ கலங்களை உறியிடத்தே வைத்தும்‌, தோற்பை 
யிடத்தே சூட்டுக்கோல்களையும்‌ இட்டுச்‌ சுருக்கிச்‌. செல்வர்‌. 


178 கலித்தொகை வசனம்‌ . 


செல்லும்போது நீளமான கொன்றைக்காயைப்‌ பிளந்து 
செய்த குழலை இனிமையாக ஊதுவர்‌. திருந்தாத சொல்‌ 
வினையுடைய அவர்கள்‌ தததம்‌ பசுக்கூட்டங்களைக்கார்கால 
மழையால்‌ நனைந்த அகன்‌ ற மேய்ச்சல்‌ இடத்தே கொண்டு 
சென்றனர்‌. [கழுவாவது கறத்தற்கரிய பசுக்களைக்‌ கறத்‌ 
தறகு இரண்டு தலையுஞ்‌ சீவி மாலையாகக்‌ கட்டிக்‌ கழுத்தில்‌ 
இடுவது. ] 

அவவீடத்தே முன்பு காலால்‌ வெட்டிப்‌ புழுதியை 
எழுப்புவனவும்‌, இப்பொழுது மழை பெய்தமையால்‌ கொம்‌ 
பால்‌ மண்ணை உழுகன்றனவுமாகிய விளங்குகின்ற ஏரியை 
யுடைய ஏறுகள்‌ ஒன்றை ஒன்று பகைத்து முழங்கிக்‌ 
கொண்டும்‌ மிகப்‌ பாய்ந்து கொண்டும்‌ போர்க்களத்திற்‌ 
செல்லும்‌ வீரரை ஓத்தன. 

அவ்வேறுகள்‌ ஒன்றை ஒன்று தாக்கிப்‌ பீன்‌ வாங்கிப்‌, 
பின்‌ சேர்ந்து கொம்பாலே எல்லா விடத்தும்‌ குத்துகை 
யினால்‌ மெய்யினின்றும்‌ வடிகின்ற இரத்தமுடைய ஏறெல்‌ 
லாம்‌ விடியற்காலையில்‌ பெய்கின்ற மேகக்‌ கூட்டங்களை 
ஓத்தன. 

பசுக்‌ கூட்டங்களை ஓட்டிச்சென்ற இடையர்‌ அவ்‌ 
வேறுகள போர்‌ செய்யாமற்‌ பிரிதலை விரும்பினர்‌. அவர்‌ 
அவை இரண்டு கூறாகும்படி நடுவே சில ஏறுகளைச்‌ 
செலுததி விலக்கனர்‌ ; பின்னர்‌ பசுக்‌ கூட்டங்களை மேய்ச்‌ 
சல்‌ நிலத்துக்கு ஓட்டிச்‌ சென்று, தத்தம்‌, இனங்களைப்‌ 
பிரித்தனர்‌. 

அவ்விடையர்‌, பெரிய நிலத்தைப்‌ படைத்தற்கு ௮௩ 
நிலத்தை மறைத்துக்‌ இடந்த அகன்ற கடலைப்போக்கும்‌ 
கருத்தனையுடைய நான்முகனை ஓத்தார்‌. 

அவ்வாறு செல்கின்‌ றவர்களை அவ்வேறுகள்‌ ஓடும்படி 
கிதித்தன ; ஓடாமல்‌ நின்றவர்களை எதிரே சென்று பெரிய 


முல்லைக்கலி 179 


கொம்பாலே குத்திச்‌ சருவித்‌ துளைக்கும்‌ அலகு இறுக்கிய 
மரம்போலத்‌ (துறப்பணம்‌) துளைத்தன. 

பொதுவர்‌ அங்ஙனம்‌ துளைத்த தம்முடைய புண்களி' 
னின்றுஞ்‌ சொரிகின்ற இரத்தம்‌ வழுக்குதலால்‌ மணலை... 
அள்ளிக்‌ கையைப்‌ பிசைந்தனர்‌. உடம்பு திமிர்கொண்டு 
பொறுத்து நில்லாதவர்களாய்க்‌, கடலுள்ளே பரதவர்‌ 
சிறிய தெப்பத்தை ஏ றினாற்போல ஏற்றைத்‌ தழுவினார்கள்‌ 

அவ்வேறுகள்‌ தமது அழயெ கொம்பாலே வரிகளை 
யுடைய குடரைத்தோண்டின. அக்குடர்கள்‌ நீண்டு 
விழும்பழி எடுத்துக்கொண்டு உயர்ந்துபோம்‌ பருந்தின்‌ 
வாயினின்‌ றும்‌ தப்பிக்‌ கொம்புகள்‌ தோறும்‌ அங்கும்‌. அக்‌ 
காட்சி ஆலமரத்திலும்‌ கடம்பமரத்திலும்‌ உல ற யு ம்‌ தெய்வங்கட்கு. 
மகிழ்ச்சி யுண்டாக வேண்டித்‌ தூக்கப்பட்ட அசையும்‌ 
மாலைபோன்றது. 

அப்போது ஆய்ச்சியர்‌, மேயும்‌ நிலத்தே ஏறு பரக்கும்‌ 
படி செலுத்தின தம்முடைய காதலருடைய கையைக்‌ 
கோத்து இன்பமுற்றுக்‌ குரவையாடுவர்‌. 

' குரவைப்‌ பாட்டு ! எம்முடைய தோழி! கொலைத்தொழி 
லுடைய ஏறுகள்‌ சாடின புண்களைத்‌, தழுவிக்கொண்டு 
பொதிந்து வீடக்கடவேம்‌ ; 

முலையின்‌ வெம்மையால்‌ ஆறும்படி ஒற்றித்‌ தழுவிக்‌ 
கொண்டு பொதிந்து விடக்கடவேம. 

எம்முடைய தோழீ! பலமுறை தயிர்கடைதலினால்‌ 
பாய்ந்த புள்ளிகளின்‌ மேல்‌ கொல்லேற்றைத்தழுவின 
வனுடைய இரத்தம்படும்படி தழுவுதல்‌ எமது தோளிற்கு 
அழகு மாத்திரையோ ? அதிலுஞ்‌ சிறந்த தொன்றன்றோ ? 

எம்முடைய தோழீ 1 ஆயர்போர்‌ சேய்கின்ற ஏற்றின்‌ 
திட்டூதற்கரிய தலையை அஞ்சுதலும்‌, ஆய்ச்சியர்‌ ஏறுதழுவாத 


180 கலித்தொகை வசனம்‌ 


வருடைய அழகிய தோளை விரும்புதலும்‌ இவ்விரண்டூ நிலை 
யம்‌ இக்குடிப்பறந்தவர்க்கு உளவாகச்‌ சோல்லப்டடூதல்‌ 
இல்லையோ ? 


எம்முடைய தோழீ! இவளுடைய கணவன்‌ கொல்‌ 
லேற்றைத்‌ தழுவினானென்று ஊர்புகழ்ந்து சொல்லுகின்ற 
அச்சொல்லைக்‌ கேட்டு, மோரை விற்று யாம்‌ பெறுஞ்‌ செல்‌ 
வத்தை எம்‌ கணவர்‌ தருமோ £ 

இவ்வாறு பாடிய ஆய்ச்சியர்‌, “அரிய தலைமையுடைய 
ஏற்றையும்‌ ஈம்‌ காதலரையும்‌ பாதுகாத்தற்கு வண்டுகளின்‌ 
ஓலீபோன்‌ ற இனிய கானத்தைத்‌ திருமாலின்மீது பாடுவேம்‌ 
அதனால்‌ வீரம்‌ பொருந்திய பாண்டியன்‌, பகைவர்‌ நிலமென்‌ 
னும்‌ பெயர்‌ பொய்த்துத்‌ தன்‌ நிலமென்னும்‌ பெயர்‌ பெறும்‌ 
படி பகைவர்‌ நாட்டை வென்று திறை கொள்வானாக.” 
என்று பாடினர்‌. ்‌ 

7 

தலைல தோழிக்கு அறத்தோடு நின்றாள்‌. தோழி அவட்‌ 
குத்‌ தமர்‌ வரைவ உடன்பட்டமை சோல்லுகின்றாள்‌ : 

குறுங்காட்டிற்‌ பரந்து வாழ்கின்ற ஆட்டிடையர்க்கும்‌, 
மாட்டிடையர்க்குமாக நம்‌ சுற்றத்தார்‌, கொல்லேறு தழுவு 
தல்‌ காரணமாக ஏறுகளைத்‌ தொழுவிலே புகுத விட்டார்‌ 

சில ஐதாகிய செவிமறையினையுடைய ஏற்றை ஒரு 
வன்‌ தழுவினான்‌. அவனுடைய சென்னியிற்டெந்த முல்லை 
மொட்டினாற்‌ கட்டின வளைந்த கண்ணியைக்‌ கொம்பிலே 
எடுத்துக்கொண்டு அ௮ப்புகர்‌ஏறு துள்ளிற்று. அப்பூ வந்து 
என்‌ மயிருக்குள்ளே மிகவும்‌ வீழ்ந்தது. 

போக்கடித்ததொன்றை மீண்டும்‌ பெற்றவர்களைப்‌ 
போலஅக்கண்ணியையான்‌ முடிந்ததை, ஆய்‌ கேள்விப்பட்‌ 
டாள்‌ என்று சொல்லுவார்களோ ? இவ்வார்த்தையை 
எனக்கு விளங்கக்‌ கூறுவாய்‌. 


முல்லைக்கலி 181 


தோழீ ! அக்கண்ணி வரைந்து கொள்வதிற்‌ மாமதி 
யாதவனுடைய கண்ணியன்றோ ? பின்னை ஆய்‌ கேள்விப்‌ 
யட்டால்‌ என்ன பரிகாரம்‌ யாம்‌ செய்யவேண்டும்‌ ? அதற்கு 
யாது பரிகாரமும்‌ வேண்டா 2 
தலைவி :—இன்னபூவை முடியலாம்‌ என்று அறியாது 
அயலவன்‌ ஒருவன்‌ கையாற்‌ கட்டிய பூவை முடிந்தா 
ளென்று தாய்‌ கேட்கில்‌, அதற்கு அவள்‌ வெகுளாமற்செய்‌ 
யும்‌ பரிகாரம்‌ இல்லையாயிருக்குமோ 2 
தோழீ :-—இனி எல்லாத்‌ தவறுகளும்‌ நீங்கும்‌ 
தலைவி :-— அத்தவறு நீங்குமா றெவ்வாறு 2 
தோழீ :—அவன்‌. ஆயருடைய மகனாயிருப்பினும்‌, நீ 
ஆய்ச்‌ சாதியிற்‌ பிறந்த மகளாயிருப்பினும்‌, இவன்‌ உன்னை 
விரும்பினாலும்‌, நீ அவனை விரும்பினாலும்‌, தாய்‌ மிகவும்‌ 
வருந்தத்தக்கதோர்‌ காரியம்‌ இல்லையாகும்‌. 
தலைவி :-— அன்னையுடைய விருப்பமும்‌ எனது விருப்ப 
மாகப்பெறின்‌ அவள்‌ நோகத்தக்கது இல்லையாகும்‌. 
தோழீ :-யான்‌ இவ்வளவு கூறவும்‌ அறியமாட்டாத 
,தன்மையையோ ? ஆயர்மகனை மிகவும்‌ காதலித்து ஆயை 
யும்‌ அஞ்சியிருப்பாயாயின்‌ இனி நீ உற்ற காம நோய்க்கு 
மருந்து அரிதாகும்‌.. 
தலைவி:--ஏடீ ! யானுற்ற வருத்தத்துக்கு மருந்தில்லை 
யாயின்‌ இனி வருந்தியே வீடுவேனல்லனோ 2 
தோழீ :--இனி வருந்தாதொழி. கழுவி அமுக்கற்ற 
நின்னுடைய மயிரிடத்தே சூட அவன்‌ கண்ணியைத்‌ தந்தா 
னென்று பிறர்‌ சொல்ல உன்‌ தந்தையும்‌ தமையன்மாரும்‌ 
கேட்டனர்‌. அவர்கள்‌ கூடியிருந்து திருமாலாகிய தெய்வம்‌ 
இவனுக்கு இவளைக்‌ கொண்டு வந்து காட்டிற்றென்று கூறி 
மகிழ்ந்தனர்‌. நின்னை அந்தக்‌ களவொழுக்கத்தைப்‌ பிறர்‌ 
அறியாமல்‌ ஓழுகவல்ல பொதுவனுக்குக்‌ கொடுத்தலைத்‌ 
தீர்மானித்தனர்‌. 


182 கலித்தொகை வசனம்‌ 


8 

பிறர்‌ ஏவிய தொழிலைச்‌ சேய்யும்‌ தலைவனுர்‌ தலைவியும்‌ 
மூன்னோருகாற்‌ கூடிப்‌ பின்னர்‌ அவன்‌ எதிர்ப்பட்ட 
விடத்து, அவனிடத்திற்‌ பரத்தைமையால்‌ ஊடிக்குறி நேர்‌ 
கின்றாள்‌ ; 

உனது முலை தோள்‌ கண்‌ என்று சொல்லப்பட்ட . 
மூன்‌ நிடங்களும்‌ பெருத்தன. நுதல்‌ அடி இடை என்னும்‌ 
மூன்‌ நிடமுஞ்‌ ிறுத்தன. உனது அழகு காமனும்‌ பிறர்க்கு. 
மனக்கவலை செய்து தனது அம்பை விடுத ற்குக்‌ காரணமா 
யுள்ளது. இவ்வகையான அழகோடு நீ ஊரிற்‌ றிரிந்து 
மோரை விற்று மீண்டாய்‌. * யான்‌ இரிக்கவல்லேன்‌ £ என்று 
சிரித்தாய்‌. பாண்டியனது சேனை பகைவரின்‌ உயிரோடு 
செல்லுமாறு படை தொடுத்துவீட்டதுபோல என்னை 
வருத்தினாய்‌, ஏடீ யான்‌ உனக்கு என்ன பிழை செய்தேன்‌ 
சொல்லுவாய்‌. 


நலைவி :இடம்மாறித்‌ திரிகின்றது எங்குலத்திற்குத்‌ 
இதன்று. நஞ்சுற்றத்தார்‌ ஆயரானால்‌ நாம்‌ ஆய்ச்சிய: 
ராவேம்‌. அது இடக்க, நீ காயாம்பூக்‌ கண்ணியையும்‌ 
துவருட்டிய கர்ய ஆடையையும்‌ உடையையாய்‌, மேய்கின்ற 
நிரைகளுக்கு முன்னே ஒரு கோலை யூன்றி அதனை மேய்க்‌ 
கும்ரீ, இடையனுடைய தன்மையுடையையல்லை ; நீ தேவர்‌ 
களுள்‌ சூறியனாகிய தெய்வத்தின்‌ மகனோ ? (கனனனோ 2 
என்றவாறு.) 

தலைவன்‌ :--நீ இங்ஙனம்‌ மஇழ்ந்து கூறுதலால்‌ நின்னோடு 
ஒன்றுங்‌ கூறேன்‌ ; முல்லை முகையையும்‌ மயிலிறகன்‌ அடி. 
யையும்‌ நிரைத்தாலொத்த பல்லும்‌, மூங்கில்போலும்‌ 
தோளும்‌, போர்‌ செய்யும்‌ பெரிய கண்ணும்‌ உடையையாய்‌, 
உன்னுடைய அழகை நீயே விரும்பியிருக்கும்‌ சொல்லை 
யுடையவளே ! நின்னோடு மறு வார்த்தை யார்‌ பேசுவார்‌. 


முல்லைக்கலி 188 


தலைவி:—அவ்வாறாயின்‌ யாதும்‌ சொல்லாதிருப்பாயாக. 

தலைவன்‌ :— நின்னைப்‌ போகாமற்றடுத்தேன்‌. 

தலைவி :--இவன்‌ எமக்குச்‌ செய்கின்ற வருத்தத்தைப்‌ 
பாராய்‌. யான்‌ கண்டார்‌ மயங்கும்‌ குழந்தைப்‌ பருவமுடை 
யளாய்‌ நின்றேன்‌. மனம்‌ விரும்பிச்‌ சொல்லாத சொற்‌ 
களைச்‌ சொல்லுகின்றாய்‌. சொல்லி என்னைக்‌ கண்ட 
பொழுதே கடன்‌ கொடுப்போர்‌ கடன்‌ வாங்குவாரிடத்தி 
லுள்ள பண்டங்களை ஆராயுமாறுபோல என்னிடத்துள்ள 
பண்டங்கள்‌ யாவை என்று வஞ்சனையாக உசாவுகின்றாய்‌. 
ஏடா! நின்‌ வட்டியைப்‌ பிடித்தற்கு நின்னிடத்து யாம்‌ 
வாங்கிக்கொண்ட பொருள்‌ எப்பொருள்‌ £ 

தலைவன்‌ ரீ என்னிடத்தில்‌ வாங்கிக்கொண்ட 
பொருள்‌ கூறக்‌ கேள்‌ : நீ மோர்‌ விற்று மீள்‌ ன்ற நாளிலே 
செம்முல்லை நெருங்கின காட்டில்‌ சிற்றான்‌றின்‌ பக்கத்தே, 
மாம்பிஞ்சைப்‌ பிளந்தாலொத்த கண்ணாலே எனது 
நெஞ்சை உன்னிடத்தில்‌ வாங்கிக்கொண்டு என்னை அழ. 
மைத்‌ தொழில்‌ கொண்டாய்‌. நீ ஒரு கள்ளியல்லவோ ?2 
அது நீ யறியாயோ ?2 

தலைவி :—கின்‌ நெஞ்சை எனக்கு இருப்பிடமாக வாங்‌ 
இக்‌ கொண்டு யாம்‌ அடிமைத்‌ தொழில்‌ கொள்ளுதல்‌ எங்‌ 
ஙனம்‌ எளிதாயிருக்கும்‌ ? உன்‌ நெஞ்சு புனத்திலேயிருக்‌ 
கும்‌ என்‌ தமையனுக்கு உணவைக்கொண்டு சென்று 
கொடுக்குமோ ? பசுக்‌ கூட்டங்களை மேய்க்கும்‌ என்‌ தந்‌ 
தைக்குக்‌ கறவைப்‌ பாத்திரங்களைக்‌ கொண்டுபோய்க்‌ 
கொடுக்குமோ? தனை அரிந்த தாளிடத்தே ஆய்மேயவிட்ட 
கன்றை மேய்க்குமோ ? இல்லையே! ஆதலால்‌ நீ சொல்வது 
பொய்யாகும்‌. 

தலைவன்‌ :--இனி நீ ஏவின தொழில்களை என்‌ நெஞ்சு 
புரியும்‌. கடைந்த மோரைக்‌ கையாற்‌ கலக்கும்‌ ஓசை கேட்‌ 
கும்‌ அண்மையிலுள்ளது உனது ஊர்‌ ஆயினும்‌, உச்சிப்‌ 

கு_-9 


184 கலித்தொகை வசனம்‌ 


பொழுதாயினும்‌ யான்‌ கூறுவதைக்‌ கேள்‌. கண்‌ வேறொரு 
வடிவைப்‌ பாராது தடுக்கும்‌ அழகும்‌ மயிலின்‌ கழுத்துப்போன்ற 
நீறழமுடைய மாயஞ்‌ செய்பவளே ! இப்படி வெயிலாகிய 
பொழுதோடே விரைந்து செல்கின்றாய்‌. இதனாற்‌ பெறும்‌ 
பயன்‌ யாது? காயாம்‌ பூவையுடைய குளிர்ந்த சோலையை 
அவ்வீடத்தே பாராய்‌, அவ்வீடத்திற்‌ பிடியை ஒத்த 
பாறை கிடக்கின்றது. அதனிடத்து, விழுந்த நுங்கை வெட்‌ 
டின கண்போன்று நீர்‌ நிறைந்த சுனைகள்‌ இருக்கின்றன. 
அச்சுனைகளில்‌ ஆடிக்‌ குளிர்ந்த பூக்களையுடைய செம்‌ 
முல்லை மலரோடு முல்லை மலரையும்‌ பறித்துத்‌ தனியே அப்‌ 
பொழிலிடத்து எம்முடனே தங்குவாய்‌. வெய்யிற்றாழ்ந்து 
குளிர்ச்சியுண்டாக நும்‌ மூர்க்குச்‌ செல்வாயாக. 

தலைவ நீ போகவேண்டா? என்கின்றா யாதலின்‌ 
யாம்‌ போவேம்‌. மான்மருண்டு நோக்கனாலொத்த குளிர்ந்த 
கண்ணுடையவரும்‌, நீ கூறுஞ்‌ சொல்லில்‌ மயங்குவாரு 
மாதிய சிறிய ஆய்‌ மகளிரிடத்து நீ இவற்றைக்‌ கூறு. யான்‌ 
அதற்கு மருளேன்‌. நீ, பல பசுக்களை வெறுக்காது கூடும்‌ 
ஏறுபோல நாள்தோறும்‌ பதின்மரை ஒருவரைப்போல 
விருப்பமுற்று அவர்மேற்‌ செல்வாய்‌. நீ ஓர்‌ கண்ணைக்‌ 
குத்திக்‌ கள்வனாயிருக்கும்போது மற்றவருக்கு என்ன நன்‌ 
மையைச்‌ செய்வாய்‌. இவ்வாறாயெ உனக்கு நாம்‌ என்ன 
நன்மையைச்‌ செய்வேம்‌? 

தலைவன்‌ கொலைத்‌ தொழிலுடைய கண்ணும்‌, கூரிய 
எயிறும்‌, தளிர்போலும்‌ நிறமும்‌, கண்டார்‌ வருந்தும்‌ 
அழகுமுடைய மாயோளே ! யான்‌ விரும்புதற்குரியர்‌, 
உன்னைக்‌ காட்டிற்‌ சிறந்த மகளிர்‌ மண்ணுலகத்தில்‌ இல்‌ 
லாமையை நீ தானே அறிவாய்‌. இனி நீ நினைத்த தவறு 
கள்‌ இன்றென்று யான்‌ தெளிவித்தற்குக்‌ கட்ட வருவாய்‌. 
மலையோடொத்த மார்புடைய திருமாலைத்‌ தலையினால்‌ 
வணங்கிச்‌ சத்தியஞ்‌ செய்தேன்‌. 


முல்லைக்கலி 185 


தலைவி :--ரீ சொல்வதை மெய்யென்று நம்பும்‌ அறியாத 
மகளிர்‌ ; கூட்டத்துக்கு உடன்படுவர்‌. பொய்ச்‌ சத்தியஞ்‌ 
செய்பவன்‌ நீ : உன்‌ வருத்தத்தைப்‌ பார்க்குமிடத்து அதற்கு 
உடன்படுதல்‌ வேண்டுதலின்‌ எம்முடைய வாயிலிடத்து 
(புழைக்கடை ) உள்ள காஞ்சி மரத்தின்‌ கீழே குறியிடஞ்‌ 
செய்தேம்‌. 

தேனைத்‌ தன்னிடத்தே கொண்ட பொதியின்‌ மலை 
யுடைய பாண்டியனது சிறு குடியில்‌ வாழும்‌ எம்‌ ஆயர்‌ 
அவன்‌ இனிதிருந்து வாழ்தற்கு அக்நிலத்திற்‌ றெய்வத்‌ 
இற்கு மடைகொடுத்து ஆரவாரஞ்‌ செய்வர்‌. அவ்வாரவாரத்‌ 
துக்கு வந்த நின்‌ பெண்டிர்‌ நின்னைக்‌ காணாமலும்‌, காஞ்சிப்‌ 
பூவின்‌ உதிர்ந்ததாகிய எருவையுடைய மன்றத்து 
வந்த நின்னுடைய பெண்டிர்‌ கேளாமலும்‌, நீ செய்யும்‌ 
குறியை ஆம்பல்‌ என்னும்‌ பண்ணையுடைய குழலாலே 
குறித்து வருவாயாக. 


9 


காமக்குறிப்பில்லாத ஒருத்தியை ஒருவன்‌ பார்த்துக்‌ 
கூறுகின்றான்‌: 

மழை நிறையப்பெய்த அகன்ற நிலத்தே அறுகம்‌ 
புல்‌ வளர்ந்திருக்கும்‌. அவ்வறுகனைமேய்ந்த நிழலிற்‌ 
றங்கும்‌ நாகு போர்த்தொழிலில்‌ அடங்காத ஏற்றினுக்கு 
ஈன்ற இளைய எருது, தேரை இழுக்கும்போது இளமையால்‌ 
இறுமாக்கும்‌. அவ்விறுமாப்புப்போலத்‌ தலையில்‌ மோர்ப்‌ 
பானையுடனே அழகாலும்‌ இளமையா லும்‌ மிகுந்‌ தவளாய்ப்‌ 
பெரிய ஊர்களையும்‌ சிறிய ஊர்களையும்‌ ஆரவாரத்தை 
உண்டாக்குவாள்‌ போல மோரோடே வந்தவள்‌ அழகை 
நெஞ்சே காண்பாயாக. இவள்தான்‌ மிக்க வனப்புடைய 
மகளிர்‌ எல்லாரோடுர்‌ தன்‌ அழகு ஓவ்வாமை சொல்லப்‌ 
யட்டவள்‌. 


186 கலித்தொகை வசனம்‌ 


பக்கமேந்தின அகன்ற அல்குலையுடைய. இவ்வாயர்‌ 
மகள்‌, சுற்றத்தார்‌ தொடுத்து வந்து மயிர்‌ முடியின்‌ ஒரு 
புறத்தே செருகிவைத்த கண்ணீயைச்‌ சுமக்கமாட்டாதவ 
ளாவள்‌. அவள்‌, மனதில்‌ காமவேட்கையில்லாத (இருடி 
களுக்கும்‌) புண்பட்டு நெஞ்சு வருந்தும்படி பார்ப்பள்‌. அது 
வல்லாறு மெய்ம்முழுவதும்‌ கண்ணுடையவளாவள்‌. (கண்‌ 
செய்யும்‌ வருத்தம்போல மெய்ம்முழுவதும்‌ வருத்தஞ்‌ செய்‌ 
தலீன்‌ இவ்வாறு கூறப்பட்டது.) 

இவள்‌ பல நிற நெல்லுடைய கூடையை ஒரு கையால்‌ 
அணைப்பாளன்‌; அணைத்து மற்றத்‌ தோலா இளமைச்‌ செருக்‌ 
குத்‌ தோன்றத்‌, தன்‌ அழகுக்கேற்றதல்லாத சுமையையு 
டையளாய்‌ நடப்பாள்‌. கழுத்திற்பூண்ட வற்றாலும்‌ மகரக்‌ 
குழை ஆடுதலாலும்‌ உண்டான அழகையுடையள்‌. (முலை 
யூம்தோ ரம்‌ மந்து இளை த்த) இடை அணை ட்‌ ஈன்‌ 
ரூய்த்‌ தோன்றும்‌. 

இடை தெரியாத உருப்பசியும்‌ திலோத்தமையும்‌ தம்‌ 
முடைய தம்முடைய அழகை எல்லாம்‌ இவட்குக்‌ கொடுத்‌ 
தார்களோ ? அவள்‌ தெய்வத்திற்குப்‌ பலியாகச்‌ சமைக்கும்‌ 
பாலோடு காமன்‌ கோயீலிலே செல்லின்‌ அக்காமனும்‌ நெஞ்‌ 
சழிந்து தன்‌ கையிற்‌ படையைப்‌ போடுவான்‌. 

இவ்ஆரிற்‌ பெண்டிரெல்லாம்‌ இவள்‌ நோக்கினார்‌ 
எல்லாருக்‌ கும்‌ வருத்தம்‌ செய்வள்‌ என்று கருதுவர்‌. கருதி 
ஈ மோருக்குப்‌ பதில்‌ மாங்காயை நல்ல ஊறுகரயாகக்‌ 
கூட்டி உண்பேம்‌. நீ, எவ்வீடத்தும்போய்‌ அம்மோர்‌ 
முதலியன விற்றுத்‌ திரியும்‌ நின்‌ சுற்றத்தாருடனே போவா 
யாக?” என்று கூறித்‌ தம்முடைய கணவரை வெளியே 
போகாமற்‌ காப்பர்‌. காத்து இவள்‌ வரும்‌ நேரமே யல்லா 
மல்‌ ஒரு நாள்‌ முழுதும்‌ வாயிலை அடைத்திருப்பர்‌. இவள்‌ 
மனம்‌ வருந்தும்படி கோய்‌ செய்து போவதன்‌ றி அந்நோய்‌ 
தீர்க்கும்‌ மருந்தல்லள்‌. 


முல்லைக்கலி 187 


10 

வேண்ணேய்‌ விற்கச்‌ சேன்ற தலைவியைத்‌ தலைவன்‌ 
கண்டு மேய்தோட்டூுத்‌ தனது ஆற்றாமையை அறிவித்த 
விடத்து ஈண்டு பிறா அறிவர்‌ நாளை கன்றோடூ வருவேன்‌ என 
இடங்‌ கூறுகின்றாள்‌ ; 

ஏடா! வேலியுடைய பெரிய குறுங்காட்டிடத்தே 
இருக்கின்‌ ற ஆட்டிடையருடைய குடிதோறுமுள்ள 
மகளிரை விரும்பா நின்றாய்‌. நினது காமவேட்கை தேள்‌ 
கொட்டிய கடுப்பாற உடனே இட்டுத்‌ தீர்க்கும மருந்து 
போல, வேட்கை தோன்றியபோதே கூடித்‌ தீர்க்க 
வேண்டியதொன்றோ 2 அல்லவே ! யான்‌ நின்னோடு ஓர்‌ 
நகை செய்தலின்‌ நீ என்‌ மெய்யைத்‌ தீண்டினாய்‌. அவ்வாறு 
நீ தீண்ட மெய்யைத்‌ தந்தமையின்‌, அப்பொழுதே யாம்‌ 
புணர்ச்சிக்கு எளியேமென்று மனத்தாற்‌ கருதினாய்‌. 
அங்ஙனங்கண்டது, மோரை வேண்டினார்க்குச்‌ சிறிது 
மோரை வார்த்து எளியளானவள்‌, வெண்ணெயை 
வேண்டினார்க்கு வெண்ணெயை இட்டு எளியளாயிருப்‌ 
பள்‌ என்று நெஞ்சாலே கருதினாறபோல்‌ இருந்தது. 
(வெண்ணெயை வேண்டினார்க்குக்‌ கொடார்‌ என்றவாறு.) 

தலைவன்‌ :-—ஒள்ளிய நெற்றியையுடையாய்‌ ! அங்ஙனம்‌ 
கூட்டத்தைமறுத்துக்‌ கூறுவையாயின்‌ அக்கூட்டம்‌ இல்லை 
யாவதாக ; விட்டு நீங்குவாயாக. மெல்லிய இயல்புடைய 
ஆய்ச்சாதியிற்‌ பிறந்தவள்‌ மத்தைச்‌ சுற்றிய கயிறுபோல, 
என்னுடைய நெஞ்சு நின்னுடைய நலத்தைச்‌ சூழ்ந்து 
கொண்டு சுழன்று திரிகின்றது. நீ கூறிய கூற்றினால்‌ 
எனது மனம்‌ அஞ்சும்‌. அதனால்‌ உன்னிடத்தினின்றும்‌ 
திரும்பித்‌ தான்‌ நிற்கமாட்டாமல்‌ அசைந்து என்னிடத்தி 
னின்றும்‌ புறப்பட்டு நாள்தோறும்‌ தடுமாறா நிற்கும்‌. 

முதல்‌ ஈற்று ஈன்றபசு, இல்லத்திற்குச்‌ சமீபத்தில்‌ 
இடப்பட்ட வளைந்ததொழுவிற்‌ கட்டிவைத்த கன்றை 


188 கலித்தொகை வசனம்‌ 


நினைந்து விடியற்காலத்தும்‌ மேயப்போகாது சூழ்ந்து 
திரியும்‌. அந்காகுபோல்‌ உன்னைக்‌ கண்டு என்‌ நெஞ்சு 
காள்தோறும்‌ நடுங்குகன்ற வருத்தத்தை, உற்று அறிவா 
யாக. 

என்னிடத்து எந்நானாம்‌ வருத்தம்‌ மிகும்‌. அதனால்‌ 
இரங்கத்தக்க எனது உயிர்‌, மருந்தைப்போட்டு நெய்யைக்‌ 
கடைந்து வாங்கின பால்‌ நுகர்வார்க்குப்‌ பயன்படாதது 
போலாகிவிட்டது. இதைவிட வேறொன்றையும்‌ செய்ய 
அறியேன்‌. 

தலைவி :--நீ அத்தன்மையை யுடையையோ £ பலருந்‌ 
திரிகின்ற மன்றத்தே எதிர்ப்பட்டாய்‌. அப்போதே 
சான்றோர்‌ மகளிராகிய உன்னையன்றி இவ்வீடத்திற்‌ 
புணர்ச்சியின்றாயின்‌ உயிர்‌ வாழேன்‌ என்று கூறினாய்‌. இவ்‌: 
கட்கு நின்றால்‌ எம்முடைய சுற்றத்தார்‌ காண்பர்‌. 
இனி இன்று மாத்திரமல்ல நாளையும்‌ புலத்திலே கன்று 
மேய்த்தற்குப்போவேம்‌. ஆண்டு வந்து இத்தன்மையன 
வற்றை மேலும்‌ சொல்லுவாய்‌. (நீஇவ்வீடத்து நில்லாமற்‌. 
போ. 

11 

தலைவி ஆயத்திடைத்‌ தலைவனைக்‌ கண்டவாறம்‌ அவ: 
னைக்‌ கூடியவாறும்‌ கூறித்‌, தோழியைத்‌ தலைவனை வரைவு. 
கடாவி ஆய்க்கு அறத்தோடு நிற்கவேண்டூமேனக்‌ கூறு 
கின்றாள்‌ : 

தோழி! இணிய பாலைக்‌ கறந்த கலங்களை அவ்விடத்தி 
னின்றும்‌ எடுத்து வைத்தேன்‌ ; கன்றுகளை எல்லாம்‌ தாம்‌ 
பாற்‌ கட்டி மனையிடத்து நிறுத்தினேன்‌. ஆய்தந்த பூத்‌ 
தொழிலும்‌ கரையுமுடைய நீல ஆடை பக்கத்தே தாழ்ந்து 
நிற்க மெய்யை அசைத்துப்‌ பாங்கர்க்‌ கொடியும்‌ முல்லைக்‌ 
கொடியும்‌ படர்ந்த தோட்டத்தே சென்றேன்‌. அவ்‌ 
வீடத்தே ஆட்டினத்தையுடைய ஆயர்மகளிரோடு விளை 


முல்லைக்கலி . 189 


யாடா நின்றேன்‌. அவ்விடத்தே குருந்தம்‌ பூவாற்கட்டிய 
கண்ணியையுடைய ஒரு பொதுவன்‌ வந்தான்‌, அவன்‌ 
என்னை நோக்கி, அணிகலன்களையும்‌ அழனெயும்‌ மடப்‌ 
பத்தினையுமுடைய நல்லாய்‌ ! நீ கட்டிய சிற்றில்லை யானும்‌ 
சிறிது அலங்கரிப்பேனோ என்றான்‌. 

யான்‌ ஏடா! வரைந்து கொண்டு நமக்கு ஒரு இல்லை 
அமைத்தல்‌ அறியாய்‌. தன்‌ சுற்றத்தார்‌ கட்டிய இல்லில்‌ 
இவள்‌ இருக்க யாம்‌ பெற்றே மென்று நினைத்திருக்குமவன்‌ 
நீ. ஆதலால்‌ நீ, உறுதியாக உலகியலிற்‌ கற்ற தொன்றும்‌ 
இல்லைக்காணென்றேன்‌. அதன்‌ பின்பு அவன்‌, கட்டின 
மாலையை, நினக்கு, முற்றின தாது சூழ்ந்த கூந்தலிலே 
அழகுபெறப்புனைவேனோ என்றான்‌. யான்‌ அதற்கு ஏடா! 
நீ வரைந்து கொண்டு விடாமற்‌ கோதைபுனைதல்‌ அறியா 
யாய்‌, எஞ்‌ சுற்றத்தார்‌ கொண்டு வந்து சூட்டின பூவைப்‌ 
பூவென்று கொள்ளுமவன்‌ நீ. ஆதலால்‌ உறுதியாகப்‌ பெரி 
தும்‌ பேதைத்தன்மையுடையை யென்றேன்‌ ; அதன்‌ பின்பு, 
ஆயிழாய்‌ / அழகுதேமல்‌ படர்ந்த மெல்லிய முலை மேலே 
தொய்யில்‌ எழுதுங்‌ குழம்பால்‌ எழுதுவேனோ என்றான்‌. 
யான்‌ அதற்கு, நீ வரைந்து கொண்டு வெளியாக எழுது 
தல்‌ நின்மனத்து இல்லை. யாம்‌ எப்பொழுதும்‌ எம்‌ சுற்றத்‌ 
தார்‌ கோலஞ்செய்து எழுதுங்காலம்‌ பொறுத்‌ இருப்‌ 
பேமோ 2 இனி இங்ஙனம்‌ இருத்தல்‌ ஆற்றேம்‌. இங்‌ 
ஙனங்‌ கூறுதலின்‌ நீ பெரிதும்‌ மயக்கத்தை யுடையை. 
இங்ஙனம்‌ அன்புள்ளார்‌ போலக்‌ கூறுகின்றாய்‌. அவற்‌ 
றைத்‌ தவிர்‌, என்று கூறினேன்‌. தையலாய்‌/ இன்‌ 
னும்‌ பின்னர்‌ அவன்‌ சொன்ன வற்றையெல்லாம்‌ இங்ஙனம்‌ 
மாறாய்மாறாய்யான்‌ மறுத்தேன்‌. அவன்‌ இனிக்களவு நிகழா 
தென்று வருந்தினான்‌ போலமீண்டு போயினான்‌. அவனுக்கு 
நீ, ஆயர்மகளிரைவரைந்து கொள்ளும்‌ இலக்கணத்தை 
அறிவி. பின்னர்‌ என்னுடைய தந்தையும்‌ தாயும்‌ இக்கள 
வொழுக்கம்‌ அறியும்படி. அறத்தொடு நிற்கும்‌ முறைமை, 


190 கலித்தொகை வசனம்‌ 


யால்‌ உரைப்பாய்‌. அதனால்‌ அவன்‌ உற்ற நோயன்றி 
யானுற்ற நோயையும்‌ மிகப்‌ போக்குவை. 


12 

தலைவியை வழியிடத்தக்‌ கண்டு தலைவன்‌ தடுத்து நகை 
யாடினான்‌. இருவரும சில மோழிகூறிய விடத்து அவள்‌ 
கூட்டத்திற்கு உடன்‌ பககின்றாள்‌ : 

என்னத்‌ தடுப்பவனாகிய இவன்‌ எமக்கு என்ன உறவு 
டையன்‌. நீரில்‌ அசைகின்ற அழகிய தாமரைப்‌ பூவை எமக்கு 
விளையாடத்‌ தந்தவனே ! பல மலர்களைக்‌ கலந்து கட்டிய 
மாலையணிந்த உனது வடிவு தமது தொழிலையன்றிக்‌ கல்‌ 
லாத இடையர்‌ வடிவோடு மாறுபட்டது. எம்முடைய 
சுற்றத்தார்‌ இவ்வொழுக்கம்‌ அறிந்தாரைப்‌ போல நின்‌ 
னோடு சில னு பாதுகாத்துக்‌ கொள்‌. ஆதலால்‌ 
நீ இங்கு நில்லாது போ 

தலைவன்‌ ஏட! ப, கண்ணால்‌ மனத்தைக்‌ 
கலக்க, காம நோயை உண்டாக்கும்‌ கருமபு எழுதின 
தோனினையுடைய மகளிரைக்‌ கண்டாயாயிற்‌ போக 
விடாதே? அவர்‌ செய்த நோயை அவரைக்கொண்டே பரி 
கரித்துக்கொள்‌ என்று எம்முடைய சுற்றததார்‌ கூறினர்‌. 

தலைவ அங்ஙனம்‌ பரிகரித் துக்‌ கொள்ளென்று 
கூறினவர்கள்‌, அதுவல்லாமல்‌ நல்ல மகளிரைக்‌ கண்டாயா 
மீற்‌ போகாமற்றடுத்து, விரும்பி அவருடைய பூப்போன்ற 
கண்ணையும்‌, புகழப்படும்‌ தோசையும்‌ பாடும்படி நல்ல 
தொரு தொழில்‌ கற்பித்தார்‌ ! எமது சுற்றத்தார்‌ வரைவு 
ேர்தற்கு. நும்சுற்றத்தார்‌ செய்த செயல்‌ மிகவும்‌ வல்லமை 
யுடையதாயிருந்தது. 

தலைவன்‌ :--ஓ ஓ! வெயில்‌ வெம்மையால்‌ ஒருவரும்‌ 
இரியாத உச்சிக்‌ காலத்தே நீ, கன்று மேய்ப்பார்‌ போலப்‌ 
ஒறர்க்கு நோய்‌ செய்து இறிகின்றாய்‌. இத்தன்மையை 


முல்லைக்கலி 191 


அறிந்திருக்கின்ற என்‌ சுற்றத்தவர்கள்‌ இப்படித்‌ திரிகின்றா 
(ளென்று எனக்கு உரையாதிருப்பராயின்‌ அவர்‌ எம்மை 
இகழ்ந்தவர்களாவர்‌. 

தலைவீ:—எஏடா! நீ கூறியது ஓக்கும்‌. இனி இக்‌ 
கூற்றைக்‌ கை வீடு. 

தலைவன்‌ :--யான்‌ நின்னை விடேன்‌! கரிய கூந்தலை 
யுடையாய்‌ ! யான்‌ கூறிய கூற்றை நீ பொய்யாகக்‌ கொண்‌ 
.டதென்ன ? யான்‌ பொய்‌ கூறிற்றிலேன்‌. நின்‌ சுற்றத்‌ 
தார்‌ நின்னை என்‌ முன்னே நின்று சில சொல்லுதலைப்பாது 
காத்துக்‌ கொள்ளெனச்‌ சொன்னமையன்‌ றி அவனை நீ புல்‌ 
லுதலைப்‌ பாதுகாத்துக்கொள்‌ என்ற வார்த்தையை அவர்‌ 
உடையரோ ? இல்லையன்றே! ஆதலால்‌ நீ மெத்தென 
முயங்குவாய்‌. அப்பொழுது யான்‌ நின்‌ கூரிய எயிற்றை 
உண்பேன்‌. 

தலைவி :--இவன்‌ கூறியது எத்தன்மையதோ ? பொய்‌ 
யன்று ; பொதுவன்‌ கூறிய கூற்றெல்லாம்‌ மெய்யாயிருப்ப 
தோர்‌ வார்த்தையாயின்‌ அவனிடத்து மனை வாழ்க்கையிலே 
பட்டேமாகின்றேம்‌. அன்றி அது பொய்யாயிற்றேல்‌ இனிய 
மார்பிற்‌ கமழ்கின்றமாலை வருத்தின நின்‌ அழகிய இதழ்‌ 
போலுங்‌ கண்கள்‌ பசலை நிறங்கொள்ளும்‌. பெரிய தோள்‌ 
கள்‌ பின்னர்‌ மெலியும்‌. ஆயினும்‌ நின்‌ மேனி இப்பொழுது 
பெறுகின்ற அழகை உடையதாயிருக்கும்‌. 

(மாலையாற்‌ கண்ணைக்‌ கசக்குதலின்‌ மாலை வருத்திய 

கண்‌ என்று கூறினார்‌.) 


15 


தலைவியை வழியிடத்திற்‌ கண்டு தலைவன்‌ தடூத்து அவ 
'ளோடூ சிறிது கூறியவிடத்து அவள்‌ உடன்பட்டூக்‌ கூறுகின்‌ 
முள்‌ : 


192 கலித்தொகை. வசனம்‌ 


பெரிய மிருதுவான தோளும்‌ சுழலுகன்ற கண்ணு 
முடைய அறமஃய நல்லாளே ! நீ எதிர்ப்பட்டதனால்‌ வருத்து: 
கின்ற நோய்க்கு உய்யும்‌ வழியைக்‌ கூறிப்‌ பின்பு போ. 


தலைவி :ஏடா! உன்னை முன்பு கண்டு அறிந்தது மில்‌: 
லாத என்னீடத்துப்‌ பெரிய பித்தேறினாய்போல முன்னே 
நின்று தடுக்கின்ற நீயார்‌? 


தலைவன்‌ :--மனந்தளர்கின்ற இயல்பீனையுடையாய்‌ ! நி 
என்னை அறிய விரும்பினால்‌, யான்‌ ஆட்டினத்தையுடைய 
பகைக்கு அஞ்சாத ஆயரானவருக்கு ஒரு மகனாயுள்ளேன்‌. 


தலைவ :--அது மிகவும்‌ ஓக்கும்‌. நீ ஆட்டினத்தை 
யுடைய ஆயனாயின்‌, எம்முடைய சுற்றத்தார்‌ பசுவினததை. 
யுடைய ஆயராவர்‌. 


தலைவன்‌:ஏடீ ! இவ்வாறு சிறந்த நின்னோடு சில 
வார்த்தை கூறின்‌ மிகக்‌ குற்றமாமோ ? 

தலைவி :--இருவருக்கும்‌ ஓத்த குடியாயிற்‌ பின்னைச்‌ 
சில வார்த்தைகள்‌ கூறிற்‌ குற்றமென்‌? யான்‌ நாளை 
வருதற்கு இப்பொழுது போகவிடு. 

தலைவன்‌ :_— யான்‌ விடேன்‌. எனது வார்த்தையைக்‌. 
கேட்டு என்‌ நெஞ்சு எனக்கு ஏவல்‌ செய்யுமாயின்‌ உனது 
வார்த்தையைக்‌ கேட்டு யான்‌ விடமாட்டேன்‌. மெல்லிய: 
தன்மையுடையவளே ! ஒரு காரியத்தின்‌ நிமித்தம்‌ உடன்‌ 
பட்டு மனத்தால்‌ உடன்படாதார்‌ கூற்றுச்‌ செவிக்கு மெத்‌. 
தென்‌ றிருத்தலை அறிவேன்‌. 

தலைவி :-உன்னைக்‌ கைகடந்து காதலைக்கொண்ட 
காமம்‌ கலக்குதலால்‌ என்‌ நெஞ்சு எனக்கு ஏவல்‌ செய்‌: 
யாது எனச்‌ சொல்லி நிற்கின்றாய்‌. அயலவர்‌ கூறிய பொய்‌ 
வார்த்தையைத்‌ தெளியும்‌ தன்மை உனக்கு எங்ஙனம்‌ உண்‌ 
டாயிற்று ? 


முல்லைக்கலி. 193: 


தலைவன்‌ :-—தெரிந்த ஆபரணங்களையுடையாய்‌ / நீ இப்‌: 
போது கூறியதால்‌ நீ முன்னர்‌ “ விடு வருவேன்‌? என்றது: 
உண்மை யென்று யான்‌ தெளிந்தேன்‌ / 

யாம்‌ முல்லைப்‌ பூவைக்குருந்தம்‌ பூவோடே முடியிற்‌, 
சூடிக்‌ காட்டாற்றில்‌ விளங்குகின்ற மண லுடைய குளிர்ந்த 
சோலையில்‌ அகன்ற பாறையில்‌ தோழரோடு பலமுறையும்‌ 
விளையாடினேம்‌. இவ்வாறு விளையாடுதலாற்‌ பகற்பொழுது: 
போய்‌ இராப்பொழுது வந்தது. அது வருதற்குமுன்‌ போகா 
மற்‌ ருமதித்ததால்‌ நம்மைக்‌ கோபித்தார்கள்‌. அதனை அறி 
யாது நீ இவ்வாறு காலங்‌ கழிக்கின்றாய்‌. பாம்பு சேர்கையீ' 
னால்‌ இடிக்கும்‌ இடியின்‌ குரல்போல அதிரும்‌ பொருகின்‌ ற: 
ஏறு, பல பசுவின்‌ திரளுள்ளே நாகுடன்‌ கூடி நின்றது. 
அதுபோல நாமும்‌ கூடிச்‌ சேரப்போதற்குக்‌ கூட்டத்துக்கு, 
உடன்படுவாயாக. 

14 

பிறர்‌ வரைவு மறுத்துத்‌ தலைவன்‌ வரையுமாறு நீ 
கூறேனத்‌ தலைவி தோழிக்குக்‌ கூறுகின்றாள்‌ : 

தோழி / புதிய மலர்களைச்‌ சூடி. என்பெயரைக்‌ கூறிப்‌: 
பெண்பிள்ளைக்‌ கலியாணஞ்‌ செய்வாரைக்‌ கண்டு என்‌ சுற்‌! 
தார்‌, (எனது காதலனை ) பின்னி முதுகிலே தங்கும்படி. 
விடப்பட்ட மயிரையுடைய சிறிய புதல்வன்‌ அழுதனன்‌ 
என்று எண்ணுவரோ ? அப்படி அவர்கள்‌ கூறுவார்களா 
யின்‌ நீ அவனிடத்தே சென்று அக்கலியாணம்‌ உன்னை 
விட்டு நீங்காதாக, அது நின்னிடத்தே ஆம்படி. வரைந்து” 
கொள்ளும்‌ மதியை அறியாத ஏழைத்‌ தன்மையுடையை, 
என்று கூறிக்‌ கைத்துவர்‌. 

[அழுதல்‌ தான்‌ வரைய வில்லையே என்று ] 

தோழி :--அவனிடத்துச்‌ சென்று அவன்‌ நிலையை அறி 
வேன்‌. அவனுக்குக்‌ கூறவேண்டி யவற்றை இனிச்‌ சொல்லு 
வாயாக 


194 கலித்தொகை வசனம்‌ 


தலைவி: மடவாய்‌! அவனிடத்தே சென்று ஏடா! 
(நின்குரவரை நோக்கி இவ்வதுவை எனக்காக வேண்டு 
மென்று) சொல்லும்‌ சொல்லறியாப்பேதையாயினை. அத 
னால்‌ இவ்வதுவை நீனக்குரித்தன்றி அகலினும்‌ அகலும்‌. 
அவ்வாறாமாறு தானும்‌ நீட்டியாது. ஆதலால்‌ அவ்வது 
நினக்கு வருவதாகக்‌ காண்பாய்‌. இவ்வாறு வரையும்படி 
கூறும்‌ சொல்லையும்‌ அவன்‌ மனம்‌ கொள்ளும்படி சொல்லு. 

அறல்‌ ஒழுகும்‌ மணலுடைய துறையின்‌ முன்னே சிற்‌ 
தில்‌ இழைத்து விளையாடிய அழகிய நெற்றியுடைய ஆயத்‌ 
தரர்‌ நடுவில்‌ நின்று யான்‌ தனியே நீங்கினேனாக, அவன்‌ 
புணர்ந்த ஒருமணத்தை நம்முடைய நெஞ்சுதான்‌ அறியும்‌. 

அங்ஙனம்‌ அறிந்த்ருக்கவும்‌, கொண்டு வந்து குவிந்த மணலைத்‌ 
தங்கப்‌ பரப்பி இல்லச்‌ செம்மண்ணைப்‌ பூசித்‌, தெய்வமாக வைத்த எருமை 
யாகிய நாகீன்‌ கொம்போடே எம்முடைய சுற்றத்தார்‌ இவ்விடத்து நடத்தும்‌ 
பெண்‌ பிள்ளைக்‌ கலியாணம்‌ அவனையன்றி வேறு சிலரிடத்தே 
தங்கும்‌. அதனால்‌ இருமணம்‌ உண்டாகா நின்றது. பரந்த 
திரை விரிஇன்ற கடலை உடுக்கையாகவுடைய உலகத்தைப்‌ 
பெறினும்‌, அரியநெறியுடைய ஆயர்‌ மகளிர்க்கு இவ்விரு 
மணம்‌ உண்டாதல்‌ குடிப்பிறப்புக்கு இயல்பன்று என்று 
யான்‌ வருந்துவதைக்‌ கைவிட்டிருக்கவோ ? (கை விட்டிருக்‌ 
இற்‌ முடிப்பழுதுமாய்க்‌ கற்பும்‌ நீங்குமென்‌ றவாறு..) 

15 

தலைவி களவு வேளிப்பட்டதேன்று அஞ்சித்‌ தோழிக்‌ 
குச்‌ சோல்ல, அவள்‌ எம்‌ சுறறத்தவர்‌ நின்னே அவர்க்கே 
கோடூக்க எண்ணினார்‌ எனச்‌ சோல்லி அச்சம்‌ நீக்குகீன்றாள்‌ : 

மெல்லிய இயல்பினையுடையாய்‌/ ஆட்டினத்தையுடைய 
எமது ஆயர்‌ மகன்‌ சூடி வந்த ஓரு முல்லைமாலையையும்‌ 
அதனாற்‌ செய்த கண்ணியையும்‌ கூந்தலில்‌ வைத்து முடிக்‌ 
தேன்‌. தந்‌ைத முதலியோர்‌ இல்லிலே இருக்கச்‌ செவிலித்‌ 


முல்லைக்கலி 195 


தாய்‌ வெண்ணெய்‌ தேய்க்க எனது கூந்தலை விரித்தாள்‌. எனது: 
நற்றாயும்‌ காணும்படி அப்பூ அவள்‌ முன்பு விழுந்தது. 
பிறர்‌ காணாமற்‌ கள்ளுண்பார்‌, களிப்பு மெய்யிடத்துத்‌ 
தோன்‌ றி மிகுதலால்‌ பின்பு நாணாது சென்று அக்‌ கடுங்‌ 
கள்ளை உண்பர்‌. அதுபோல நாம்‌ கரந்த களவொழுக்கமுங்‌ : 
கையோடே பிடித்துக்‌ கொள்ளப்பட்டேம்‌. 

பின்னர்‌ அப்பூவை இது எப்படி? என்ன? என்று: 
கேளாமலும்‌ கோபியாதும்‌, நெருப்பைத்‌ தொட்டவர்கள்‌ 
தம்‌ கையை உதறுவதுபோல்‌ கையை உதறி வெளியே சென்‌ 
ருள்‌. அவள்‌ போனபின்பு யான்‌ என்னுடைய மயீர்ச்‌ சந்த 
ளம்‌ பூசி உலர்த்தின மயிரை முடிந்தேன்‌. நிலத்திலே 
தாழ்ந்த பூத்தொழிலுடைய கரையினையுடைய நீல ஆடையைக்‌ கை. 
யினாலே சிறிது ஏறத்‌ தழுவிக்கொண்டு, அச்சத்தால்‌ 
தளர்ந்து நடந்து பக்கத்தே கிடந்த செல்லுதற்கரிய காட்‌ 
டிலே சென்று ஒளித்தேன்‌. 

தோழி :--ஏடீ/ அப்‌ பூ வீழ்ந்ததற்கு நீ ஏன்‌ அஞ்சினாய? 
நின்‌ தலைவன்‌ கண்ணியை நீ சூடினாயாயின்‌ அதற்கேற்ப 
நம்முடைய சுற்றத்தாரும்‌ நின்னை அவனுக்குக்‌ கொடுக்க 
எண்ணினார்‌. அதுவல்லாமல்‌ பெரிய முற்றத்தே மணலைப்‌ 
பரப்பித்‌ திரையிட்டுக்‌ கலியாணமும்‌ இப்பொழுதே செய்‌ 
வார்கள்‌. பகலேயன்றி இரவிலும்‌ தமர்‌ ஆராய்ந்த காரி 
யம்‌ அதுவேயாம்‌. நீ அஞ்சாதே. 


16 
தலைவியை வழியிடத்தே கண்டு தடுத்த தலைவனோடு 
அவள்‌ சில மோழி கூறிக்‌ குறியிடங்‌ கூறுகின்றாள்‌: 
மனைப்‌ பக்கத்திலுள்ளதும்‌, பிறர்‌ சேருதற்கரியதும்‌ 
நாம்‌ பயிர்‌ செய்வது மாகிய தாட்டத்தே கன்றோடு போகா 
நின்றேம்‌. அவ்வாறு போகின்ற எமது கையிற்‌ கயிற்றின்‌ 
ஒரு தலைப்பைப்‌ பிடித்து, முன்னால்‌ ஒருவர்‌ நின்று மறித்தது 


196 கலித்தொகை வசனம்‌ 


போல விலக்கினாய்‌. ஏடா / இவ்வாறு செய்தற்கு நீ என்ன 
பித்தேறினாயோ ? நீ என்னைப்‌ போக வீடு. 

தலைவன்‌ :--நான்‌ நின்னைப்‌ போகவிடேன்‌. தன்னைத்‌ 
தொடுதற்குச்‌ செல்வோரை இடையே தடுத்து எதிரே 
விரைந்து செல்லும்‌ வலிய நாகுபோலப்‌ பார்த்துச்‌ சினக்‌ 
கின்றாய்‌. 

தலைவி: இவ்விடத்தினின்றும்‌ போ. தன்‌ கன்றின்‌ 
கிட்டச்‌ சென்றவர்கள்‌ மீது கோபங்கொள்ளும்‌ ஈன்றணி 
மையுடைய பசுப்போல, நீ என்மேல்‌ வந்ததைக்‌ காணில்‌ 
தறுகண்மையையுடைய ஆய்வந்து இறுதலுமுண்டு. 
(அவ்‌ வரவைப்‌ பாதுகாத்துக்கொள்‌. ) 

தலைவன்‌ :--நீ அருள்செய்து என்னைக்‌ கூடுவாயானால்‌, 
அவ்விடத்தே ஆய்வருகினும்‌ வரட்டும்‌, அயலார்‌ வருகினும்‌ 
வரட்டும்‌, நின்‌ தந்‌ைத வருகினும்‌ வரட்டும்‌; எதற்கும்யான்‌ 
அஞ்சேன்‌. 

தலைவ :- உனக்கு யான்‌ இவ்வகையாகச்‌ சொன்ன 
வார்த்தைகளைப்‌ பேணாது, கூட்டத்தை நினைந்து, மிக்க மழை 
யில்‌ நனைந்த ஏறுபோல்‌ தலையைச்‌ சாய்த்து யான்‌ கூறியதற்கு எதிர்‌ 
வார்த்தை கூறி மயக்கமுறுகின்றவனே / நாணமில்லாத 
வனே ! கறவைக்‌ கலததோடே யாம்‌ செல்லும்‌ பசு மேய்க்‌ 
இன்ற இடத்தையும்‌ நாடி என்‌ தமையன்மார்‌ நிற்கும்‌ 
புலத்தினும்‌ வந்தாய்‌. (ஆண்டுக்‌ கூடுதும்‌ எனக்குறியிடங்‌ 
கூறினாள்‌.) 

17 

வழியிடத்தே தலைவன்‌ தலைவியை நின்‌ கையிடத்‌ 
திருப்பது யாது என வினாலிச்‌ சேருகின்றான்‌ : 

உருக்கி ஓட வைத்த பொன்னில்‌ நீல மணியை அழுத்தி 
ஓப்பமிட்டாற்போன்ற கரிய நிறமுடையவளே ! முதிராத 
கோங்கனது இனைய முகை ஓப்பத்‌ தோன்றின தொய்யீலெழு 
தீன வனமுலையுடையாய்‌ ! உன்‌ கையிடத்திருப்பது யாது 7 


முல்லைக்கலி 197 


தலைவீ:- யான்‌ இச்சேரியிலிருக்கும்‌ இடையர்‌ மகள்‌. 
என்‌ கையில்‌ இருப்பது காதலை யுடைய புலைத்திவிற்‌ ற்பதற்கு 
மூடைந்த பெட்டி, அது பனங்குருத்தை வார்ந்து இழைக்கப்பட்டது, 

தலைவன்‌ :-—காட்சிக்கனியவளே / இப்பெட்டிக்குள்‌ 
என்ன பண்டங்களுள 2 அவற்றை எனக்குக்‌ காட்டு, , 

தலைவி :-பூவிதம்‌ நிறைந்த கூந்தலையுடைய என்‌ 
தோழி ஆயத்தாருடன்‌ காட்டிற்‌ பறித்த இறு முல்லை 
இவை. 

தலைவன்‌ :--முடிகூடின மயிரினையுடையாய்‌ ! நான்‌ 
தனியே இவ்விடத்தே கண்ட இவை முல்லைப்பூவாயின்‌, . 
இவற்றைத்‌ தொடுத்து முடிந்து நாம்‌ கூடுதற்குப்‌ பொழுதா 
யின்‌, உனது நினைவு செல்வதில்‌ ஆயின்‌, யான்‌ போவென்று 
விடுவேன்‌. உன்னைப்போகவிடாது எனது அறிவு இளைத்‌ 
திருக்கின்றது (இனிக்‌ கூட்டத்துக்கு உடன்பட நில்‌ 
என்றவாறு.) 

குறிப்பு :--இங்கு முல்லைத்‌ திணைக்குரியனவாக வந்துள்ள 
செய்யுட்கள்‌ பதினேழும்‌ புணர்தலும்‌ புணர்தல்‌ நிமித்தமு 
மாகிய உரிப்பொருள்‌ பெற்றுள்ளன. இவற்றை முல்லை 
யிற்‌ குறிஞ்சி வருதற்குரிய செய்யுட்களாகக்‌ கொள்ள 
லாம்‌. ம 

ஒரு காலத்தில்‌ ஓவ்வொரு திணைக்கென்‌ று பாடல்கள்‌ 
செய்யப்படாமல்‌ ஒவ்வொரு நிலத்துக்கும்‌ எல்லா உரிப்‌ 
பொருள்கள்‌ வரவும்‌ செய்யுட்கள்‌ புனையப்பட்டன 
போலும்‌. 


ஐத்தாவத 
(கேய்தற்கலி : நேய்தற்றிணேை 


கடலும்‌ கடல்‌ சார்ந்த இடமும்‌ நெய்தல்‌ எனப்படும்‌. 
மக்கள்‌ கடல்‌ ஓரங்களில்‌ வாழத்‌ தொடங்கிய காலத்திற்‌: 
கட்டு மரங்களிற்‌ சென்று மீன்‌ பிடிக்கும்‌ தொழிலை மேற்‌; 
கொண்டனர்‌. கட்டுமரங்களுக்குத்‌ திமில்‌ என்று பெயர்‌ 
ஆகவே கட்டு மரங்களிற்‌ செல்லும்‌ கடற்கரைமக்கள்‌ 
திமிலர்‌ என ப்பட்டனர்‌. பரவை (கடலிற்‌ செல்‌ 
லுதலின்‌ அவர்கள்‌ பரவர்‌ எனவும்‌ படுவர்‌. நூல்களிற்‌ 
பரதவர்‌ என்னும்‌ பெயரே பயின்றிருக்கின்றது. 

பரதவர்‌ மீன்‌ பிடித்தும்‌ உப்பு விளைவித்தும்‌, கருவாடு' 
உப்பு முதலியவற்றைப்‌ பிறநிலமக்களுக்குக்‌ கொடுத்துப்‌ 
பிற நிலங்களிற்‌ அடைக்கும்‌ உணவுப்‌ பொருள்களைப்‌ 
பண்டமாற்றுச்‌ செய்தும்‌ வாழ்ந்தனர்‌. உள்‌ நாட்டுப்‌ 
பண்டங்கள்‌ கடலுக்கப்பாலுள்ள நாடுகளுக்கு அனுப்பும்‌ 
பொருட்டுக்‌ கடற்கரைக்குக்‌ கொண்டு வரப்பட்டமையா 
லும்‌, கடலுக்கு அப்பாலுள்ள நாடுகளின்‌ பண்டங்கள்‌ 
கடற்கரையிற்‌ கொண்டுவந்து இறக்கப்பட்டமையா லும்‌, 
கடற்கரைகளிற்‌ பெரிய துறைமுகப்‌ பட்டினங்கள்‌ ஏற்பட்‌ 
டன. அங்கு அரசாங்கத்துக்குரிய பண்டகசாலைகள்‌ இருந்‌ 
தன. பண்டங்களை வண்டிகளிலேற்றி உள்காடுகளுக்குக்‌ 
கொண்டு போவதற்கும்‌, உள்நாட்டுப்‌ பண்டங்களைத்‌ 
அுறைமுகங்களுக்குக்‌ கொண்டு போதற்கும்‌ ஏற்ற தெருக்‌ 
கள்‌ திறக்கப்பட்டிருந்தன. 

புன்னைமர நிழலில்‌ மீன்காய விட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ நெய்தல்‌ நிலமகளிருக்கும்‌ மைந்தருக்கும்‌ இடையில்‌ 
நேரும்‌ காதல்‌ ஒழுக்கங்களைக்‌ கூறுவதே இத்திணைக்குரிய 
பாடலாகும்‌ 


நெய்தற்கலி 199 


நெய்தற்றிணைக்கு உரிப்பொருள்‌ 
இரங்கலும்‌ இரங்கல்‌ நிமித்தமும்‌. 

பிரிந்த கணவர்‌ பொழுது படும்‌ நேரத்தில்‌ வரப்பெறாத 
மகளிர்‌, காதல்‌ மிகுதியால்‌ கடலையும்‌, கடற்கரையையும்‌ 
பொழுதையும்‌ நோக்கிப்‌ புலம்புவதாக இத்திணைக்குரிய 
பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ வந்துள்ளன. குறிஞ்சித்‌ இணைக்‌ 
குரியனபோல புணர்தல்‌ புணர்தல்‌ நிமித்தங்களுக்‌ 
குரியனவாகவும்‌ செய்யுள்கள்‌ வந்திருக்கின்றன. 

நெய்தலுக்குச்‌ சிறுபொழுது எற்பாடு. எற்பாடு என்‌ 
பது பொழுதுபடும்‌ நேரம்‌. எற்பாடு என்பதற்குப்‌ வெய்‌ 
யில்‌ படுகின்ற நேரமாகிய காலை எனச்‌ சிவஞான முனிவர்‌ 
பொருள்‌ கொண்டார்‌. அவர்‌ யோகியராதலின்‌ அகப்‌ 
பொருட்‌ பகுதிகளை ஆராய்ந்திலர்போலும்‌ ! அவர்‌ கூற்‌ 
றுப்‌ பொருளன்று. நெய்தலுக்கு எற்பாடு சிறுபொழு 
தெனப்‌ பட்டாலும்‌ எற்பாட்டுக்குப்‌ பின்‌ வரும்‌ மாலையும்‌ 
உரித்தாக வைததுச்‌ செய்யுட்கள்‌ புனையப்பட்டிருக்‌ 
கின்றன. 

ந 

பிரிவிடை யாற்றாத தலைவி மாலைப்போழுத கண்டு 
அதனோட புலம்பித்‌, தோழி கேட்ப அதனோட புலக்கின்றாள்‌ . 

விளங்குகின்ற ஒழுக்கத்தால்‌ வெற்றிப்‌ புகழையுடைய 
அரசன்‌, நீதி முறையில்‌ பல்லுயிர்களைக்‌ காப்பன்‌. காத்துத்‌ 
தவினையால்‌ உள்ள நடுக்கம்‌ மனத்தில்‌ இல்லை யாம படி, 
தான்‌ செய்த பழவினையின்‌ பயனை ஆூகர்தற்குச்‌ சுவர்க்‌ 
கத்தை விரும்பிப்‌ போவன்‌. அதுபோல பல கதிர்களை 
யுடைய சூரியன்‌,தனக்குப்‌ பகையாகிய இருளைக்‌ கெடுக்கும்‌; 
கெடுத்துப்‌ பகலை உண்டாக்கி அத்தமன கறியில்‌ மை றயும்‌. 
அரசன்‌ மறைதலின்‌ அடங்காத கலக்கங்கொண்ட உலகத்‌ 
தில்‌ பின்பு அவ்வரசனுக்குப்‌ பகைவனான அரசன்‌ வந்து 
சிறிது அருள்‌ செய்தல்போல சந்திரன்‌ இருளைப்‌ போக்கும்‌, 

குஅ_10 


200 கலித்தொகை வசனம்‌ 


குடை நிழலின்‌ ழ்‌ ஆண்ட அரசனுக்கும்‌, இனி ஆளவரும்‌ 
அரசனுக்கு மிடையில்‌ நின்ற காலம்போல வந்துவிட்ட 
மாலாய்‌/ 

நாம்‌ வலிமை கெடும்படி. நம்மைத்‌ துறந்தவரை நினைக்‌ 
கையில்‌, நீர்கிலைகளிற்‌ பூத்த பூக்கள்போல நின்னைக்‌ கண்டு 
என்‌ மனங்‌ குவிந்தது. இவ்வகையான எனது அழகினை 
யுடைய நலத்தை இகழ்கின்ற நீ, அழகிய சிறகுடைய 
வண்டு ஓலிப்ப முறுக்கு நெகிழ்ந்த கோட்டுப்‌ பூப்போல 
மனம்‌ நெகிழ்ந்து காதலரைக்‌ கூடியிருக்கின்‌ற மகளிருடைய 
அழகைப்‌ போக்கமாட்டாய்‌. 

கோவலருடைய தனித்த குழலோசை தை என்னும்‌ 
ஓசைபட ஓலிக்கும்‌. அதைக்‌ கேட்டுச்‌ சோர்ந்த நெஞ்‌ 
சுடையேமாகின்ற எமது பக்கத்தேநின்‌ று நீஉயிரைக்கொள்‌ 
ளாய்‌. விநோதித்துப்‌ பாராட்டுவாய்‌. செவ்வழி என்னும்‌ 
பண்ணுடைய யாழின்‌ நரம்போசைபோலத்‌ தங்கணவர்‌ 
பீரியின்‌ வருந்திக்கூறும்‌ மொழியினையுடைய மகளிர்‌ : அக்‌ 
கணவர்‌ வருந்தின்‌ கனவிலல்லாது நனவிற்‌ புணர்ச்சியாற்‌ 
பெற்ற புதிய அழகை நீ கடிய மாட்டாய்‌. 


அழகு மிக்க தாழ்ந்த கொம்பர்களாகிய தமது இருப்‌ 
பிடத்தே பேடுஞ்‌ சேவலுமாகிய பறவைகள்‌ சேர்ந்து ஆர 
வாரியா நிற்கும்‌. இதனாலும்‌ மற்றுமுள்ள பசைகளாலும்‌ 
யாம்‌ வருத்தம்‌ மிக்க நெஞ்சத்‌ இனையுடையேம்‌ ஆவேம்‌. 
இச்சிறுமைகளால்‌ நாங்கள்‌ இறந்து போகாதபடி. பண்ணி 
நீ விநோதித்துப்‌ பாராட்டுகின்றாய்‌. நீ, அழகு மிக்க கூட்‌ 
டத்தையுடைய மகளிரது, தாழ்ந்த நறிய முல்லைக்கொடி. 
யின்‌ முகத்தை வண்டுகள்‌ இறந்தாற்போல, ஆடவரால்‌ 
இறக்கப்படும்‌ முறுவலையும்‌ கடியமாட்டாய்‌.(மகளிர. து ஆட 
வரால்‌ திறக்கப்படும்‌ முறுவல்‌ எனச்‌ சேர்த்துக்கொள்க.) 

நம்மைப்‌ பிரிந்து நினையாத உள்ளத்தாலே மறந்திருந்‌ 
தாரை உள்ளே உள்ளே உவந்து உள்ளும்‌ நம்முடைய 


நெய்தற்கலி 201 


நெஞ்சமும்‌, இம்மாலையையும்‌ ஊரார்‌ கூறும்‌ அலரையும்‌ 
பொருதே நம்மை விட்டுப்‌ போகா நின்றது. 
Zz 

பிரிவிடை, மாலைப்போழுது கண்டு ஆற்றாத தலைவி, 
தோழிக்கு உரைக்கின்றாள்‌ : 

சூரியன்‌ தன்னுடைய பல கிரணங்களைத்‌ தனக்கு 
வாயாகக்கொண்டு அகன்ற உலகத்தை எவ்வுயீர்க்குந்‌ 
தோற்றுவிக்கும்‌; அவ்வாறு தோற்றுவித்த பகற 
காலத்தை மீண்டும்‌ அவ்வாயாலே விழுங்னொற்‌ போல 
அவற்றைச்‌ சுருக்கக்கொண்டு அத்தகிரியைச்‌ சேரும்‌. 
அதனால்‌ போரின்கண்‌ மிகுகின்ற சக்கரப்‌ படையையுடைய 
திருமாலின்‌ நிறம்போல இயல்பாகவுள்ள இருள்‌ பரந்து 
வரா நின்றது. அதனைப்‌ பொறாது தன்‌ நிலவால்‌ ஓட்டிப்‌ 
புறங்காண்பாரைப்போலே அழகிய மதி தோன்றிற்று, 
அதனைக்‌ கண்டு, கணவரைக்‌ கூடித்‌ துயிலைப்‌ பெற்ற 
கண்கள்போலே திரண்ட தண்டுகளையுடைய தாமரை 
முதலியன குவிந்தன. தம்‌ புகழ்களைக்‌ கேட்ட சான்றோரைப்‌ போலே 
மரங்கள்‌ தலையைச்‌ சாய்த்துத்‌ துயின்றன. சிறிய புதர்‌ 
கள்‌ கணவரைப்‌ பிரிந்திருக்கும்‌ மகளிரை இகழ்ந்து சிரிப்‌ 
பதுபோல முகைகளை அவிழ்த்து விளங்கின. சிறிய 
மூங்கிற்‌ குழல்கள்போல வண்டுகள்‌ ஆரவாரஞ்‌ செய்து 
பாடின. புட்கள்‌ தம்‌ குஞ்சுகளை நினைத்துக்‌ கூடுகளைச்‌ 
சேர்ந்தன. பசுக்கள்‌ தாம்‌ தங்கும்‌ ஊர்களிடத்திற்‌ கன்‌ 
றின்மேல்‌ அமர்ந்த விருப்பத்தோடே தொழு நிறையும்படி 
புகுந்தன. மாக்கள்‌ தாந்‌ தங்குமிடத்தே சென்று தங்கின 
அந்தணர்‌ தாஞ்‌ செய்யும்‌ தொழில்களைச்‌ செய்து அந்திக்‌ 
காலத்தை எதிர்கொண்டனர்‌. மகளிர்‌ தெெர்தீயால்‌ 
உண்டான விளக்கை ஏற்றத்‌ தொடங்கினர்‌. இவ்வாறு 
விளக்கங்கொள்ளும்படி மாலை வந்தது. அதனை அறிவு 
கெட்டோர்‌, அழயெ ஆபரண மணிந்த மகளிர்‌ உயிரை, 


% 


8202 கலித்தொகை வசனம்‌ 


அதனைப்‌ பொதிந்து நின்ற உடலினின்றும்‌ போக்கும்‌ 
காலத்தினது இயல்பாவதறியாராய்‌ மாலைக்‌ காலம்‌ என்று 
அதுவுமொரு காலமாகக்‌ கூறா நிற்பர்‌. (இவ்வாறு ஆற்றா 
ளாய்‌ ௮வள்‌ தோழிக்குக்‌ கூறினாள்‌ ) 


= 


a 


பிரிலிடை யாற்றாத தலைவி, மாலைப்போழுது கண்டு 
கழிய ஆற்றாளாயின விடத்துத்‌ தலைவன்‌ வரவும்‌, அவளது 
அகமலர்ச்சியைக்‌ கண்டார்‌ கூறுகின்றனர்‌ : 


அருள்‌ இல்லாத அறிவுடையவன்‌ அறஞ்செய்தல்‌ 
இருமைக்கும்‌ பயன்‌ தரும்‌ என்று கருதான்‌. நல்லவற்றைச்‌ 
செய்யான்‌. எல்லாரும்‌ அஞ்சும்படி தன்னுடைய நாளப்‌ 
பயன்டடாமற்‌ கழித்து மயங்கிய நெஞ்சுடையனாவன்‌ , 
அவன்‌ கெஞ்சுபோல இருளாலே உலகம்‌ நிறைந்தது. 
கணவரைப்‌ பீரிந்தோர்க்குத்‌ தனிமையாலுள்ள கவலை 
3மலிடும்படி செறிந்த சுடருடைய ஞாயிறு அத்தநிரியைச்‌ 
சேர்ந்தது. இரத்தற்‌ கஞ்சினவன்‌ வலிமை கெட்டு ஒருவனை 
வண்டிய துபோல மரமெல்லாம்‌ பொலி வழிந்தன. இரப்‌ 
பாரைக்‌ கண்டு இருந்த விடத்தினின்றும்‌ எழுந்திருந்து 
போய்‌ மறைஜன்றவன்‌ நெஞ்சு பாராது குவியுமாறுபோல 
இலைகள்‌ எல்லாம்‌ குவிந்தன. இவ்வாறு வருகின்ற 
மாலாய்‌ ! காலு இக்குஞ்சேர நடுக்கமுறும்‌ ஊழி முடிவா 
இய காலத்தே கூற்றுவன்‌, விளக்கமமைந்த செக்கர்‌ வானத்தே 
தோன்றின பிறையைத்‌ தனக்கு எயீறுகக்‌ கொள்வன்‌. கொண்டு 
பல்லுயிரையுங்‌ ஒருங்கே கொள்ளற்குச்‌ சிரிப்பான்‌. 
போல ம தான்‌ அச்சத்தைத்‌ தரும்‌ மாலையாயிருந்தாய்‌. 

என்‌ நெஞ்சைக்‌ தம்மிடத்தே கொண்டு நீங்கனவர்‌ 
எமக்குத்‌ நுணையில்லாதவராயினார்‌. அக்காலத்திலே 
வெள்ளத்திலே அகப்பட்டுக்‌ கரையேற மாட்டாத மானின்‌ 
நெஞ்சைப்‌ பார்த்து அம்பெய்யும்‌ கொடியவனைப்‌ போல 


அது 


நெய்தற்கலி 208 


அல்லலிலே அழுந்தியிருக்கும்‌ என்னை வருத்தஞ்‌ செய்யும்‌ 
படி நீ வந்தாயோ ? 

நீ, அருளில்லாத காதலர்‌ விட்டு நீங்கி அருளாதிருந்த 
காலத்தைப்‌ பார்த்தும்‌, போரிலே தோற்றவர்களை, அவர்‌ 
கள்‌ தோல்வியை இழந்து சிரிப்பாரைப்போலப்‌, பொறுத்‌ 
தற்கரிய வருத்தமுற்ற என்னை வருத்துவிக்க வந்தாயோ £ 

நீ, எனக்கு ஆதரவாயுள்ளவர்‌ என்‌ வருத்தத்தைப்‌ 
போக்காதகாலத்தே, முன்பே வெந்ததொரு புண்ணிலே, 
பின்பு ஒரு வேலைக்கொண்டு செருகுவாரைப்போலே, 
மெய்வெதும்புதற்குக்‌ காரணமான காம நோயிலே அழுந்து 
இன்ற என்னை நினைந்து உள்ள அறிவையுங்‌ கலங்குவிக்க 
வந்தாயோ £ 

இவ்வாறு இவள்‌ கூறும்படி ஆற்றுதற்கரிய கவலை 
யைச்‌ செய்யும்‌ மாலைக்‌ காலத்தில்‌ வெறுப்புக்கொண்ட 
வருத்தந்‌ தரும்படி காதலர்‌ விரைந்து வந்தார்‌. அம்மாலை 
இராக்காலத்திற்‌ சென்றொளித்தது. வருந்திய மெலிய 
அரசன்‌ மீது வந்தபகை, விரைவில்‌ நீங்கிச்‌ செல்லாது 
காத்து நடத்தும்‌ நல்ல அரசன்‌ வந்த விடத்துக்‌ கெட்டுப்‌ 
போனதுபோல இல்லையாக நின்றது, (என்று கண்டார்‌ 
கூறினார்‌.) 

4 

இது, தலைவன்‌ ஒரு வழிப்‌ பிரிந்த விடத்துத்‌ தலைவி 
ஆற்றாமை கூறி வரையக சருதினாயாமின்‌ இஃது இட 
மேனச்‌ சோல்லியது. 

ஒள்ளிய ஞாயிறு அத்த இரியைச்‌ சேர்ந்தாலும்‌ சந்தி 
ரன்‌ தன்‌ ஒளியால்‌ உலகெல்லாம்‌ ஒளி பரப்பும்‌ தன்மையது, 
அது கடற்பரப்பிற்‌ நிரையை நீக்கித்‌ தோன்றும்‌ நுண்‌: 
ணிய கதிரையுடையது. சந்திரனது அழகிய நிலா மிகுத 
லைச்‌ செய்யும்‌. பறவைகள்‌ இரையை நிறையத்‌ தின்று தாந்‌ 
தங்கும்‌ இடங்களைச்‌ சேரும்‌. நீலமணிபோன்ற பெரிய 


204 கலித்தொகை வசனம்‌ 


கழி தன்னிடத்து ஆரவாரமடங்கிப்‌ பூக்களும்‌ குவிந்து 
துயில்கொள்வதைப்போல்‌ இருக்கு ம்‌. இவ்வகையான 
கழியுடைய கடலையுடைய சேர்ப்பனே ! 

சீரின்‌ நெஞ்சிற்றாங்குதற்கரிதா யிருந்த காமத்தை 
என்னிடத்தில்‌ இட்டு வைத்துப்‌.பிரிந்து, அதனைக்‌ கைவிட்‌ 
டாய்‌. அதனால்‌, துளியோடு தங்கின பூ நிற்கமாட்டாது 
நீருள்‌ விழுந்து நீந்துவதுபோல்‌, கண்ணீரில்‌ கிடந்து 
நீந்தும்‌ கண்ணையுடையவளுக்கு, அசைகின்ற கடலிலே 
எழுந்து முழங்குகின்ற திரை துணையாக நின்று ஆரவா 
ரிக்கும்‌. 

8 ஈண்டு வாராமையால்‌ அழகிய மேனியையுடையாள்‌ 
இருந்து வருந்தினாள்‌. நீ அவளிடத்து வைத்த வேட்கை 
யைக்‌ கைவிடுதலால்‌ அவள்‌, உதிர்ந்து சிந்தும்படி இதழ்‌ 
கள்‌ உதிரும்‌ வெண்காந்தள்‌ போல இறையினின்றும்‌ 
கழலும்‌ வபையுடையளானாள்‌. அவளுக்கு இராக்காலத்தே 
அசைந்து வருகின்ற காற்றுத்‌ தான்‌ துணையாகி நின்று 
வருத்தா நிற்கும்‌. 

இனிய துணையாகிய இவளைக்‌ கைவிட்டு இருப்பாய்‌. 
ஆதலால்‌, ஒள்ளிய கதிருடைய சூரியனின்‌ மிகுந்த ஓளி 
யாலே தன்‌ ஒளி கெடுகின்ற உச்சிக்காலத்து மதிபோல ” 
அழகு கெட்ட முகத்தினை உடையவளுக்கு இராக்காலத்தே 
தன்‌ சேவலப்‌ பிரிந்து வருந்தும்‌ தனித்த கொக்குத்தான்‌ 
துணையாக உசாவும்‌. 

இனிய துறையிடத்தே எறிகின்ற திரை ஏறக்‌ 
கொண்டு வந்து போடுகையினால்‌ எக்கரிலே கிடந்த மீனை 
வருந்தாதபடி, மீள்சன்‌.ற இரை அடித்துக்கொண்டுபோம்‌. 
திப்பதினால்‌ இவள்‌ வருந்துன்றவளானாள்‌. பாய்கின்ற 
பரிபூட்டிய தேரோடு வந்து மணந்து கொள்ளின்‌ துன்பம்‌ 
நீங்குவதாகும்‌, 


நெய்தற்கலி 205 


ப) 

தலைவன்‌ பிரிந்து தோன்முறை மனைவியரோடு புணர்ச்சி 
எய்தியிருந்தானாகத்‌ தலைவியின்‌ ஆற்றாமை கண்டு வினாவிய 
தோழிக்கு அவள்‌ கூறுகின்றாள்‌ : 

தலைவி:—பூங்கோதைபோல நிரையாய்‌ நின்று விளையா 
டும்‌ ஆயத்தாரும்‌ தாயும்‌ அறியும்படி பூப்போன்ற கண்கள்‌ 
அழகிழக்கும்படி, முன்னர்‌ நம்மிடத்து மிக்க காதல்‌ நிகழ்த்‌ 
திப்‌, பின்னர்‌ ஒரு காரணமுமின்றி ஈம்மைத்‌ துறந்தா 
ரைச்‌ சிறிது வெறுத்திருந்தனை, பின்னர்‌ அவர்‌ செய்தகுறை 
களை நூறு நூறாக அடுக்கிக்‌ கூறினாய்‌. அதுவுமல்லாமல்‌ 
வருந்தி அழுதலையும்‌ செய்தாய்‌. ஆதலால்‌ வருந்தியிருந்தாய்‌ 
என்று சொல்லா நின்றாய்‌ ; தோழி ! எனது வருத்தத்தைக்‌ 
கேட்பாயாக, 


மிக அழகினையும்‌ காதலையுமுடைய மனைவியரோடு 
அவன்‌ பொருந்தி நம்‌ வருத்தத்தைப்‌ பார்க்கும்‌ குணம்‌ இல்‌ 
லாதவனாயிருப்பதை யான்‌ அறிவேன்‌. அறிந்திருப்பினும்‌ 
அவன வந்து என்னை விரும்பிச்‌ சிறிது அருள்‌ செய்ய என்‌ 
னுடைய நாணமில்லாத நெஞ்சம்‌ என்‌ வயத்தன்‌ றி அவனி 
டத்தே நெகிழ்ந்து செல்‌.லுதலையுங்‌ கண்டிருப்பேன்‌. 


்‌ இருள்போன்ற கரிய கூர்தலுடைய தொன்முறை 
மனைவியரோடு அவன்‌ பொருந்தி நம்‌ வருத்தத்தை தெளி 
யும்‌ குணமிலனாயிருப்பதை யான்‌ அறிவேன்‌. அறிந்திருப்‌ 
பினும்‌ அவன்‌ ஒரு கால்‌ அருள்‌ செய்து சிறிதாக அளிக்க 
என்னுடைய மருளாகிய நெஞ்சம்‌ அதற்கு மகிழ்தலையுங்‌ 
கண்டிராப்பேன்‌. 4 

ஒள்ளிய ஆபரணங்களையும்‌ காதலையுமுடைய தொன்‌ 
முறை மனைவியரோடு அவன்‌ பொருந்தி அவன்‌ ஈம்மை 
நினைக்கும்‌ குணம்‌ இலனாயிருத்தலை மிகவும்‌ அறிவேன்‌, 
அறிந்திருப்பினும்‌ அவன்‌ சிறிது புல்லி அளிக்க என்னு 


206 கலித்தொகை வசனம்‌ 


டைய வருத்தமுடைய நெஞ்சு வருத்தம்‌ மீறாதாதலுங்‌ 
கண்டிருப்பேன்‌. 

ஆகையினாலே காம நோய்‌ மிகுந்த நெஞ்சம்‌, நடுயாமத்‌ 
தில்‌ ஈரம்‌ கொள்ளும்‌ துயிலை வாங்கிக்கொண்டு, பிரிந்தவர்‌ 
இடத்திற்‌ சென்று விட்டது. அவ்வாறாதலின்‌ உயிர்‌ 
வாழ்க்கையோ பிறர்‌ மிகச்சிரித்தலையுடையது. (தோழி 
வரைவு கடாவுமாறு, தலைவி இவ்வாறு கூறினாள்‌.) 

6 

காப்பு மிகுதிக்கண்‌ ஆற்றாத தலைவி தலைவன்‌ பாற்‌ 
சேன்ற நேஞ்சினை ரோக்கி அழிந்து கூறகின்றாள்‌ : 

கரிய்‌ கொம்பினையுடைய புன்னையின்‌ சிறிய கொம்‌ 
பரில்‌ நறிய மலர்கள்‌ விரியும்‌ தருணம்‌ பார்த்து நுகர்தற்கு 
வண்டினம்‌ ஆரவாரிக்கும்‌. இவ்வோசையோடே கரிய தும்‌ 
பிகளும்‌ ஒருங்கு இயைந்து ஊதும்‌. இவ்விரு ஓசைகளுஞ்‌ 
சேர்ந்து இம்மென இசைக்கும்‌. யாராலும்‌ பெறுதற்கரிய 
பொருளாகிய முறைமையினையிடைய தீருமால்‌, பாட்டோடு 
யாரையும்‌ கேட்டுப்‌ பள்‌ ளி தெொள்வதுபோல இவ்வோசையைக்‌ 
கேட்டுப்‌ பெரிய கடலும்‌ ஓலியவிந்து உறங்கும்‌. இவ்வாறு 
வண்டு ஒலிக்கின்ற சோலையிடத்தே, நெஞ்சே! சென்றாய்‌. 

அறியாமையுடைய பெஞ்சே! சோலையிடத்தே 
பொருள்களைக்‌ கண்கள்‌ கானணாதபடி இருனைப்‌ பரப்பி உயிர்‌ 
கள்‌ எல்லாம்‌ ஓய்ந்திருக்கும்‌ இருளிடத்தே ஓரு மருந்தா 
௮ம்‌ ஆறாத காம நோயைச்‌ . செய்தவனிடத்தே போனாய்‌. 
போன நீ அவனைக்‌ கண்ணாற்‌ கண்டாயோ ? காணாதிரும்‌ 
தாயோ? கூறு. 

மடநெஞ்சே! கொல்கின்ற ஆண்சுறாக்கூட்டம்‌ 
சோலையிடத்திற்‌ போகாமற்றடுக்கின்‌ ற மயக்கத்தைத்தரும்‌ 
மாலைக்‌ காலத்தே வருத்தத்தைத்‌ தரும்‌ காம நேரயைச்‌ 
செய்தவனிடத்தே போனாய்‌. போன நீ அவனை அணைய 


நெய்தற்கலி 207 


என்கின்ற அவ்வளவு தானும்‌ பெற்றோயோ ? புல்லா 
திருந்தாயோ? கூறு. 

மட நெஞ்சே / கடற்கரைச்‌ சோலையிடத்தே பறவைத்‌ 
திரள்‌ தார்‌ தங்குமிடத்தேசென்று சேரும்‌ மாலைக்காலத்தே 
முன்பு இறுகியிருந்த வளையலைத்‌ தழரப்‌ பண்ணினவனி 
டத்தே போனாய்‌. போன நீ அவன்‌ மனக்கருத்தை அறியும்‌ 
அவ்வளவு தானும்‌ பெற்றுயோ அதுதானும்‌ அறியாதிருந்‌ 
தாயோ? 

இரங்கத்தக்க என்‌ நெஞ்சே ! பொறுத்தற்கரிய வருத்‌ 
தஞ்‌ செய்யும்‌ காம நோயைத்‌ தந்தவனிடத்தே துயிலைக்‌ கை 
விட்டுப்‌ பக.லு மிரவும்‌, கழியில்‌ திரை போவதும்‌ வருவதும்‌ 
போல்‌ நீயும்‌ பல முறையாகச்‌ சென்றும்‌ வந்தும்‌ தடுமாறி 
அவனைப்‌ பெறவிரும்பி வருந்தினாய்‌. 

7 

களவு வெளிப்பட்ட பின்‌ வரையாது போருள்‌ வயிற்‌ 
பிரிந்தவனைத்‌ தோழி எதிர்ப்பட்டு நின்று தலைவியது ஆற்றா 
மைகூறி வரைவு கடாவுகின்றாள்‌ : 

எப்பொருட்கும்‌ அடியாயிருக்கன்‌ றவன்‌ உலகம்‌ மூன்‌ 
றையும்‌ தன்னடியால்‌ அளந்தான்‌. அவனது தமையனாகிய 
பல தேவன்‌ நீல ஆடையை அழகு பெற உடுத்திருப்பான்‌ 
அந்நீல உடைபோன்ற கடலின வெள்ளியதிரை இடுமண 
லிடத்தே வந்து சூழ்ந்து விளங்கும்‌. இவ்வகையான கடற்‌ 
கரையை உடையவனே ! 

காரிகை மனங்கலங்குதலால்‌ அவளது பிறைபோன்ற 
நெற்றி பீர்க்கம்‌ பூவின்‌ நிறங்கொண்டது. இவ்வூரி 
லுள்ளார்‌ அலரை ஆரவாரித்துக்‌ கூறும்படி நீ இவளைக்‌ 
கை வீடுதலால்‌ மிகுந்த வருத்தமுடைய காம நோயை எனக்‌ 
குந்‌ தெரியாமல்‌ மறைத்தாள்‌. ஆயினும்‌ அவள்‌ நுதல்‌ 
அதைப்‌ புலப்படுத்திற்று. 


208 கலித்தொகை வசனம்‌ 


தோழியர்‌ தோள்களிலும்‌ அழகுபெற்ற இவள்‌ தோள்‌ 
கள்தம்‌ இயற்கை அழகை இழந்தன. அவை நீ ௮ணிதலாற்‌ 
பெறுகின்ற செயற்கை அழகையும்‌ இழந்தன. இவ்வூரி 
௮ள்ளார்‌ தம்மிற்‌ றம்மிற்‌ கூடி அலர்‌ தூற்றும்படி இவள்‌ 
வருத்தத்தை நீ அறியாயாய்‌ வீட்டுப்‌ பிரிந்தாய்‌. அதனால்‌ 
உவமை கூற முடியாத வருத்தந்தரும்‌ காமநோயை எனக்கும்‌ 
மறைத்தான்‌. ஆனால்‌ தோள்கள்‌ அதனைப்‌ புலப்படுத்தா 
நின்றன. 


வெற்றி வேலின்‌ முனையை ஓத்த வெற்றியையுடைய 
அழகை இப்பொழுது நினைந்து கண்ணீர்‌ உகும்படி 
நின்று அழுதாள்‌. இன்று இவ்வூரிலுள்ளார்‌ அலர்‌ தூற்‌ 
அம்படி இவள்‌ வருத்தத்தை அறியாயாய்‌ நீ விட்டுப்‌ பிரித 
லால்‌ அவள்‌ தன்னிடத்திற்றோன்‌ றிய மிக்க நோயை எனக்‌ 
கும்‌ மறைத்தாள்‌. ஆனால்‌ கண்கள்‌ புலப்படுத்தி விட்டன. 

அலர்ந்த குளிர்ந்த மாலையணிந்த அகன்ற மார்பனே ! 
இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்பின்‌ தெய்வத்தாலே பிரியே 
னென்று தெளிவித்தாய்‌. அவளும்‌ அதனை உண்மை 
யென்று துணிந்தாள்‌. நீ பிரிதலின்‌ கெட்டநலம்‌ பண்டு 
போல நன்றும்டி நின்‌ நெஞ்சிலே புரி. புரிந்து பிடரி மயி 
ருடைய குதிரை பூட்டிய தேரைச்‌ செலுத்தி எம்மனை 
யிட-த்து வந்து அவளை வரைந்து கொள்‌. 


8 

வரைவு நீட ஆற்றாத தலைவியின்‌ நிலைமையைத்‌ தோழி 
கூறித்‌ தலைவனை நேருங்கி வரைவு கடாவுதின்றாள்‌ : 

அறிவில்லாதவர்கள்‌ இது செய்யலாகாதென்று தமது 
மனத்தைத்‌ திருப்ப மாட்டார்கள்‌. தாம்‌ செய்வனவற்றை 
விலக்குவாரும்‌, உலகத்திற்‌ கண்டவர்களும்‌ இல்லை என்று 
கருதித்‌ வினைகளைச்‌ செய்வர்‌. தாஞ்‌ செய்த தீவினைகளைப்‌ 
பிறர்‌ அறியாது மறைத்தார்களாயினும்‌ தாம்‌ புரிந்த 


நெய்தற்கலி 209 


திவினைக்கு அவர்‌ நெஞ்சே சாட்சியாகும்‌. ஆகையினாலே 
நல்ல குதிரையையுடைய செல்வனே ! நின்னை யான்‌ கடிம்‌ 
துரைக்க வேண்டுவதில்லை. கடிந்துரைக்க வேண்டிய 
தில்லை என்று ஈன்றாயறிந்தேனாயினும்‌ உன்னிடத்திலுள்ள 
தாக நான்‌ ஆராய்ந்து கண்டவற்றால்‌ நீ என்‌ தலைவி மாட்டு 
அன்புடையையல்லை என்று சொல்லி வந்து நின்னைக்‌ கடி.ந்‌ 
துரைப்பேன்‌. ஐயனே ! அதனைக்‌ கேள்‌, 

ம௫ழ்ச்சி தரும்‌ இனியமொழியுடையவளுக்கு தொய்யில்‌ 
எழுதிய இளைய முலைகள்‌ தோன்றுகின்ற இளமைப்‌ பரு 
வத்தே நீ இவளைக்‌ கூடினாய்‌. அத்தொடர்ச்சியை இவள்‌ 
கண்கள்‌ தோற்றுவிக்கும்‌ நீர்த்துளிகள்‌ விழுந்து 
அறிவிக்கும்‌. அக்கண்ணீர்த்‌ துளிகளைக்கண்டும்‌ அருள்‌ 
செய்யாது விடுஇன்‌ றவனே ! ஒலிக்கின்ற கடற்கரையை 
யுடைய தலைவனே ! நீ மிகக்‌ கொடியை காண்‌. 

விளங்குகின்ற வளையுடையாள்‌ அழகிய தழையை 
உடுத்து இளமைப்‌ பருவமுடையளாய்‌ விளங்கினாள்‌. 
அப்பொழுது நீ வந்து இவளது உயர்ந்த அழகு மென்மேல்‌ 
வளர்ந்து செல்லும்படி அருளினாய்‌. அத்தொடர்ச்சியை 
அவள்‌ மேனி வாடி நின்னை வெறுத்து அழா நின்றது. 
அதனைக்‌ கண்டும்‌ சேராது கைவீடுகின்‌ றவனே ! நீ மிகக்‌ 
கொடியை. 

இனிய ஓசை செய்யும்‌ உள்ளிடுமணியுடைய .சிலம்‌ 
பணிந்தவளும்‌, சிறு வார்த்தைகளையுடையவளுமாகிய என்‌ 
தோழியின்‌ மயிரைப்‌ பின்னி முடிக்கன்ற இள மைப்‌ 
பருவத்தே வந்து அவளை உறவு கொண்டாய்‌. அவ்வுற: 
வின்மை நீங்கும்படியும்‌ அவள்‌ மேனியின்‌ நுண்ணிய அழகு 
வாடும்படியும்‌, அவள்‌ இடம்‌ வாராமல்‌ அவளைக்‌ கை 
வீடுகின்‌. றவனே ! தண்ணிய துறையை உடையவனே : நீ 
இனித்தகுதிப்‌ பாடுண்டாக நடப்பாயாக. 

பெருமா / யான்‌ கூறிய அத்தன்மைகள்‌ உடையவள்‌ 
என்று கருதி அவளை அருள்‌ செய்வாய்‌. நீ இவளை மணம்‌ 


210 கலித்தொகை வசனம்‌ 


அவிடின்‌, நின்னை இல்லாமல்‌ முன்‌ கையில்‌ நில்லாமற்‌ கழன்‌ 
௮வ*யினையுடைய இவட்குய்‌ பிறையை ஓத்த நெற்றியிற்‌ 
தோன்றிய பசலை இனி ஒரு காலமும்‌ வாராமல்‌ மறையும்‌. 


9 


தலைவியது ஆற்றாமை கூறித்‌ தோழி தலைவனை வரைவு, 
கடாவகின்றாள்‌ : 


சூரியன்‌ பொன்னையுடைய அத்தகிரியிலே சென்று 
சேர்நீது மறையும்‌ அப்போ .துஞாயிறின்‌ றி வருந்தின உலகை 
கோக்கி உலகங்‌ கொண்டாடும்படி பெருமையுடைய சந்தி 
ரன்‌ தோன்றும்‌. செக்கர்வானமுடைய அந்திக்‌ காலத்தே, 
முக்கோலையுடைய அந்தணர்‌ இருந்து மந்திரங்களை நீனைத்தல்போல, 
நாரரைக்‌ கூட்டங்கள்‌ ஆரவாரமின்‌ நி இடுமண்மேல்‌ இருக்‌ 
கும்‌. இவ்வாறு இலங்குகன்ற நீரையுடைய தலைவனே ! 

[அந்தணர்‌ நிலத்தில்‌ முக்கோலூன்‌ றிக்‌ காவி வேட்டி 
யுடுத்தவர்களாயீருப்பார்‌. காரையின்‌ சிறகு சிவந்திருத்த 
லாலும்‌ மூக்கு நிலத்திற்‌ சென்று குத்துதலாலும்‌, நாரை 
அந்தணருக்குவமிக்கப்‌ பட்டிருக்கின் றது. ] 

அழகிய சிறகுடைய கொக்குகள்‌ இராக்காலத்து 
ஒலிக்கு மிடத்து, அதனை நினது தேர்‌ மணியின்‌ ஓசை 
என்று இவள்‌ அணிவாள்‌. துணியும்போது அப்பறவைகள்‌ 
ஓசை செய்யாதிருக்கும்‌. பின்பு அதனைத்‌ தேர்‌ மணியின்‌ 
ஓசை அன்று என்று காண்பள்‌. அதுகடற்கரைச்‌ சோலை 
யீடத்துப்‌ பறவைகளின்‌ ஓசைஎன உணர்ந்து தனிமையால்‌ 
வருந்துவள. 

நீருக்குமேல்‌ உயர்ந்து நெருங்கெ பூக்கள்‌ காறும்‌. 
அதனை நின்மார்பிற்‌ கடந்த மாலையின்‌ நாற்றமென்று 
இவள்‌ துணிவள்‌. துணிந்த அப்பொழுதே அப்பூக்கள்‌ 
அலரும்‌ சமயத்து அவற்றை அசைத்த காற்று வந்து அவள்‌ 


நெய்தற்கலி 211 


மேற்படும்‌. அதனால்‌ அது கழியிடத்துப்‌ பூத்த பூவின்‌ மண 
மென்று உணர்ந்து பின்பு மயங்கி வருந்தா நிற்கும்‌. 

உயர்ந்த மனையிடத்தே மனத்தை நிறுத்தமாட்டா 
ளாய்‌ நின்னை நினைந்து சிறிது துயின்றாள்‌. அப்போது நீ 
தன்‌ தோள்மேற்‌ கிடந்தாயாகத்‌ துணிந்தாள்‌. துணிந்து 
மெய்யென்று கருதித்‌ தழுவுமிடத்து உன்‌ வடிவைக்‌ காணா 
ளாய்‌ தான்கண்டது கனவென்று அறிந்து பின்பு கலங்கா 
நிற்பள்‌. 

என்‌ தோழி பலவற்றை நினைந்து நொந்த நெஞ்சாலே 
சுழன்று காம நோயில்‌ அழுந்துவாள்‌. அவளது மதி 
யென்று மருளும்‌ முகம்‌ விளங்கும்படி. நின்‌ தேர்‌ குதிரை 
யைப்‌ பூண்டு வருவதாக. 

10 

இதுவும்‌ அது ; 

போரில்‌ மிகுகின்ற சக்கரத்தையுடைய திருமாலின்‌ 
தோளில்‌ மாலை இடக்கும்‌. அம்மாலை போலக்‌ கடற்கரை 
யிற்‌ கருமணலுடைய எக்கர்மீது விளங்குகின்ற கொத்‌ 
தினையுடைய ஞாழற்‌ பூவும்‌, தேன்‌ நாறுகின்ற புன்னைப்‌ 
பூவும்‌, தளை அவிழ்ந்த பூக்களையுடைய தாழம்‌ பூவும்‌, 
முறுக்கவிழ்ந்த செருந்திப்‌ பூவும்‌ விளங்கித்‌ தோன்றும்‌, 
வண்டுகள்‌ சிறிது ஒலித்து ஆரவாரிக்கும்‌. கரிய தும்பிகள்‌ 
தேனை ஊதச்‌ சூழ்ந்து கடக்கும்‌. இவ்வாறு விளங்குகின்ற , 
நீரையுடைய தலைவனே ! 

கடிய பனி நீர்‌ விழுவதுபோலக்‌ கயல்போன்ற கண்‌ 
களில்‌ நீர்‌ நிறைந்து வடியும்படி வருந்தி அழும்படி 
இவளை நீ துறந்தாய்‌. அவ்வாறு துறத்தற்குக்‌ காரணம்‌, 
நின்‌ மனம்‌ நடுங்குதற்குக்‌ காரணமான காம நோய்‌ தீரும்‌ 
படி (சுறவு முதலியன உடைமையால்‌) கொடிய கழி 
சூழ்ந்த குன்‌ றுபோல்‌ உயர்ந்த வெள்ளிய இடுமணலிடத்து 
ரீ செய்த குறியிடத்தே தப்பாமல்‌ வந்தா ளென்பதோ ? 


272 கலித்தொகை வசனம்‌ 


அறிவு வருத்தத்தில்‌ அழுந்தினமையால்‌ அவள்‌ அழகு 
சிதைந்தது. அதனால்‌ முன்பு இறுகியிருந்த வளை தோளி 
னின்றும்‌ கழன்று விழும்‌. இவ்வாறாகும்படி நீ அவளைத்‌ 
துறந்தாய்‌. நீ அவ்வாறு செய்தது, திரை ஓலிக்கின்ற கடற்‌ 
கரையிலே உனது வேகமாய்ச்‌ செல்லும்‌ தேர்‌, இன்ன 
காலததில்‌ வரும்‌ என்பதை அறியும்‌ குறிப்பில்லாதவிடத்‌ 
அம்‌, அது வருங்காலத்தைப்‌ பல நாளும்‌ மனத்தால்‌ நோக்க 
எதிர்‌ கொண்டாள்‌ என்பதோ? 

மூங்கிலிலும்‌ அழகிய இவளது தோள்களிற்‌ டந்து 
விளங்குகின்ற பூண்களை அத்தோள்கள்‌ பொறுக்கமாட்‌ 
டாது மெலியவும்‌, நெற்றி பசப்பூரவும்‌ நீ இவளைத்‌ துறந்‌ 
தாய்‌. நீ இவ்வாறு செய்தது, காண்டற்கனிதாயெ இக்‌ 
குளிர்ந்த துறையிடத்து, நடுயாமத்தே நீ வந்து செய்த நின்‌ 
வரவுணர்த்திய குறியிலே தப்பாமல்‌ வந்தாளென்பதோ 2 

வலிய நீரையுடைய கடற்கரைத்‌ தலைவனே! உனக்குச்‌ 
செய்ந்நன்‌ நிக்கேடு உண்டாகும்‌; ஆகையினாலே அது இர 
வலிய ஞாயிறு சுடுமென்று கருதி உயர்ந்த திரை தன்‌ கரை 
யில்‌ செருங்‌2 வளரும்‌ கடும்பை விரைந்து அருள்‌ செய்தாற்‌ 
போல, இவளுடைய முன்‌ கையில்‌ வளை கழன்‌.று வருதற்குக்‌ 
காரணமான வருத்தந்தரும்‌ நோய்‌ திரும்பி அருள்‌ 
செய்து வரைந்துகொள்‌. 

11 

வரைவிடை ஆற்றாளாய்ச்‌ சேல்கின்ற தலைவியின்‌ அழகு 
கேடூதலைக்கண்டு வினாவிய தோழிக்கு அவள்‌, தான்‌ கண்ட 
கனவ நிலை கூறகின்றாள்‌ : 

வளைந்த தாழையின்‌ அசைகின்ற கொம்பை வாடைக்‌ 
காற்று அசைக்கும்‌. அதன்‌ மேல்‌ அசைகின்ற நடை 
யுடைய காரை இருக்கும்‌. இருந்து இராக்காலத்து ஈமது 
துயரை அறியாமல்‌ நம்‌ தோளைத்‌ துறந்து நமக்கு அரா 


நெய்தற்கலி 218 


ளாதவரைப்போல நின்று (காம நோயாலே) வருத்தமின்‌ 
றுய்ச்‌ சத்தமிடும்‌. இவ்வகையினதாகிய சோலையையுடைய 
கடற்கரைத்‌ தலைவனைக்‌ கண்டு கூடினாய்‌ போலப்‌ புதிய 
ஓர்‌ அழகினை உடையையானா யென்று கூறுகின்றாய்‌. 
வெளியாய்‌ வராத உறவில்லாதவனை கனவிடத்தே கண்டு 
யான்‌ செய்த காரியத்தை இப்பொழுது கேள்‌ : 


அக்‌ கனவிடத்தே, நின்னைப்பிரிந்த இடத்து. வருந்தி 
உயிர்வாழே னென்று கூறினவனைப்‌ பிடித்துக்கொண்டு, 
நீ கொண்ட எனது நலத்தை இனித்தருவாய்‌ என்று 
வளைத்துக்‌ கொள்வேன்போல இருந்தது ; அவ்விடத்தே 
என்னுடைய கழிந்த அழகை யான்‌ பெறும்படி தழுவிக்‌ 
கூடி இனிவருந்தாதே யென்று கூறி என்னையும்‌ அருள்‌ 
செய்வான்‌ போலவும்‌ இருந்தது. 


என்னை மறத்தல்‌ மாத்திரமல்லாமல்‌ பின்னர்‌ முலை 
யிடத்திற்‌ றுயிலும்‌ துயிலையும்‌ மறந்தாயென்று கூறிப்‌ 
பழைய தன்மை கெட்ட நெஞ்சுடையேன்‌ போலவும்‌ இருந்‌ 
தது; அது கண்டு வலையிலே அகப்பட்ட மயில்‌ போலக்‌ 
கவலையிலே அகப்பட்டுப்‌ பெரிதும்‌ வருந்தினாயே யென்று 
கூறி, அடிமுன்னே தன்றலை யுறும்படி வணங்குவான்‌ 
போலேயும்‌ இருந்தது. 

அங்ஙனம்‌ வணங்கி நின்ற குளிர்‌ காற்றுடைய கடந்‌ 
கரையூரனை, மாலையைக்‌ கோலாய்க்‌ கொண்டு அடிப்பேன்‌ 
போலவும்‌, அவ்விடத்தே யான்‌ செய்த தப்பு யாதென்று 
கூறி நடுங்கி நீ பெரிதும்‌ அறியாமையுடையை என்று 
தெளிவீப்பான்‌ போலேயும்‌ இருந்தது. 

தோழி! இவ்வாறு கனவிடத்தே கண்டேன்‌.அதனாலே 
என்னுடைய பெறுதற்கரிய உயிரை எனக்குத்‌ தரும்படி. 
அழயெ சோலையையுடைய தலைவன்‌ கனவிலே வந்தான்‌ 
போல மெய்யாக வந்து கூடுதலும்‌ உண்டென்று கருதி, 


LAE! கலித்தொகை வசனம்‌ 


அவன்‌ அருளும்‌ காலத்தை நோக்கி விரும்பி என்‌ நெஞ்சு 
நின்றது. 
12 

தலைவி ஆற்றாளாயினவாறு தோழி த%வற்குக்‌ கூறு 
கின்றாள்‌ : 

பல உலகங்களில்‌ உயிர்கள்‌ எல்லாம்‌ பழைய ஊழிக்‌ 
காலத்தே பிறந்திறந்து தடுமாறித்திரியும்படி முதல்வன்‌ 
படைப்பான்‌. அவன்‌ ஊழி முடிவில்‌ அவ்வுயிர்களை எல்‌ 
லாம்‌ தன்னிடத்தே ஒடுக்கிக்‌ கொள்வான்‌. அதுபோல 
ஞாயிறு பகற்பொழுதைத்‌ தோற்றுவிக்கும்‌ வெவ்விய 
இரணங்களைத்‌ தன்னிடத்தே மீட்டுக்கொண்டு மறையும்‌. 
நீதி முறையே உலகை ஆண்ட அரசன்‌ போக அநீதியை 
மேற்கொண்டிருந்து நீதியை உலகத்துக்கு நிறுத்தமாட்‌ 
டாத குறுநில மன்னன்‌ காலம்போல மயக்கமுடைய 
இருள்‌ தோன்றும்‌. பகலுக்கு எல்லையாயுள்ளதும்‌, 
வருத்தம்‌ மிகுதற்குக்‌ காரணமானதும்‌ மயக்கத்தையுடை 
யதுமாயெ மாலை தோன்று நின்றது. இம்மாலையம்‌ 
பொழுதில்‌, - 

பரந்த திரை ஓலித்தல்‌ மாறாத பரந்த நீரையுடைய 
பனிக்கடலே ! எம்‌ வலி கெடும்படி தலைவன்‌ துறந்தா 
னென்று கூறி, அவனால்‌ உண்டான காம நோய்‌ சுட அத 
னிடத்து அழுந்துவாரை வருத்தவேண்டி ஆரவாரிக்‌ 
கன றனையோ ? அன்றி, முன்பு இனிய துணையாய்ப்‌ பின்பு 
பிரிந்தாரை உடைய எம்மைப்‌ போல நீயும்‌ உடையையாய்‌ 
வருந்துகன்றாயோ 7 


மன்றத்தில்‌ நின்‌ ற கரிய பனையின்‌ மடலைச்‌ சேர்ந்திருக்‌ 
கும்‌ அன்றிலே ! ஈந்தலைவர்‌ செய்த நன்மைகளை யான்‌ 
இருந்து சொல்லுதலை அவர்‌ கெடுத்துவிட்டாரென்று 
கலங்கிய என்‌ வருத்தத்தை அறிந்தனையாய்‌ மிகவும்‌ வருந்த 
வேண்டி ஆரவாரிக்கன்‌றனையோ ? அன்றி முன்பு இனிய 


நெய்தற்கலி 215. 


துணையாய்ப்‌ பின்‌ பிரிந்தாரை எம்மைப்போல நீயும்‌ உடை 
யையாய்‌ வருந்துகன்‌ றனையோ 2 

வருத்தத்தைத்‌ தரும்‌ அழயெ சிறு குழலே! இக்காலத்து 
வருவாராயின்‌ அவர்‌ செய்த பழி மிகவும்‌ போகுமென்று 
கருதிப்‌ பனியோடு கூடிய இருள்‌ சூழ்தலாற்‌, கலங்கியத்‌ 
தனித்தவளுடைய வருத்தத்தைக்‌ கண்டு நீயும்‌ வருந்து 
இன்றாயோ ? அல்லது இனியவற்றைச்‌ செய்து பின்பு நீங்‌ 
கியவரை நீயும்‌ உடையையோ £ 

என்று இவ்வாறு சொல்லி நெஞ்சழிந்து, அயலார்‌ 
அறிந்த வருத்தம்‌ மேலிடுதலால்‌ பெரிய பித்தேறிய தன்மை 
யைப்‌: பெற்றாள்‌. பெரும! ஆதலின்‌ அவளை வரைந்து 
கொண்டுபோவாய்‌. அங்ஙனஞ்‌ சொல்லுங்கால்‌ உன்னை 
நுகர்ந்தவருடைய நெஞ்சம்‌ அழியும்படி அவரைக்‌ கை 
விடாதிரு. விடுவாயாயின்‌, வருத்தத்தைப்‌ போக்கும்‌ மருந்‌ 
இன்‌ இறமையை அறிந்த ஒருவன்‌ அம்மருக்தை அறியேன்‌ 
என்று கூறி அம்மருந்தின்‌ காரியத்தைக்‌ கெடுக்கும்‌ அதி 
லும்‌ கொடியதாகும்‌, என்று அவள்‌ ஆற்றாமை கூறித்‌ 
தோழி வரைவு கடாவினாள்‌. 

15 

பிரிவிடை ஆற்றாத தலைவியது ஆற்றாமை தலைவன்‌ 
வந்த சார்தலின்‌ நீங்கியது. அது கண்டு வாயில்கள்‌ தம்முள்ளே 
கூறுகின்றன : 

இவனாட்சியிற்‌ றோன்‌ றிய உறவும்‌ உண்மை கூறலும்‌ 
நன்மையா கிய நடுவு நிலைமையும்‌ ஆகிய இவைகள்‌ 
இவனுக்குப்பின்‌ இல்லாமற்‌ போயின என்று மக்கள்‌ இரங்‌ 
கும்படி. பொய்யைக்‌ கெடுத்து ஈன்மை உண்டாக ஓர்‌ அர 
சன்‌ ஈன்றாக ஆள்வன்‌. அவனிடத்தே நல்‌.லூ[ழால்‌ உண்‌ 
டான செல்வம்‌ அவனோடு கெட்டதுபோல நிரைத்த கதிரு 
டைய ஞாயிறு படுதலால்‌ பகற்காலம்‌ மறைந்தது. பின்பு 
வருத்தங்கொள்ளுதற்குக்‌ காரணமான மருட்சியுடைய 

கு. மம 


216 கலித்தொகை வசனம்‌ 


மாலைக்காலம்‌ வந்தது. ஒன்றையும்‌ கல்லாமல்‌ மூத்தவனது 
ஞானக்‌ கண்ணில்லாத நெஞ்சு போலப்‌ புல்லென்று இருள்‌ பரக்கும்‌. 

இம்‌ மாலைக்காலத்து இருடிகள்‌ (ஐயர்‌) விளங்கு 
இன்ற அழலை ஆகுதீபண்ஸ்‌ எழுப்புவர்‌. எனது செயலற்ற 
கெஞ்சந்தானும்‌ கொதித்து எனக்குக்‌ காமத்தீயை கொளுத்‌ 
தும்‌, ்‌ 

இம்‌ மாலைக்கண்ணே, கரிய கழிகளிற்‌ பெரிய மலர்‌ 
கள்‌ குவிய, என்‌ நெஞ்சம்‌ அவனை நினைந்து அழிந்து கூம்‌ 
யும்‌. 

இம்‌ மாலைக்கண்ணே கோவலருடைய இனிய குழ 
லாலே நெஞ்சு வருந்தும்‌ ; எனது பூவின்‌ அழகுடைய கண்‌ 
கன்‌ தணிமையைக்‌ கொண்டு வருந்தும்‌ என்று சொல்லி, 
பொழுது படுகின்ற மாலையில்‌ இவள்‌ வருத்துகின்ற காம 
நோயில்‌ ௮மிழ்ந்தி யிருப்பாள்‌. அவளைப்‌ பிரிந்தவர்‌ வந்து 
தீண்டப்‌ பசப்பு நீங்கிற்று, அத்தன்மை, குடிமக்களைப்‌ 
பாதுகாத்துப்‌ பின்னர்‌ தன்னைக்‌ காக்கின்ற பாண்டியனது 
அகன்ற படை செல்லச்‌ செல்லப்‌ பகைவர்‌ நீங்கனார்‌ போலி 
ருந்தது. 

14 

வரைவு ரீடத்‌ தோழி ஆற்றாளாயினாள்‌. “(அவன்முன்‌ 
அருமை சேய்து அயர்த்ததாலத்து அவன்‌ வரவினை யான்‌ 
றிந்து உன்னைக்‌ கோண்டுசேன்று ஊசல்‌ ஆடா நின்றேன்‌. 
அப்போழுது யான்‌ தலைவனின்‌ அன்பின்மையைக்‌ கூற நீ 
அவன்‌ அன்புடையன்‌ என்று கூறினாய்‌. அதனைக்‌ கேட்டி 
குந்த தலைவன்‌ வந்து ஊசலை ஆட்டினான்‌. அத்தன்மை 
யுடையவன்‌ இப்போது உன்னை வருந்தவிடாது வருத்த 
மறிந்து வரைந்து கோள்வன்‌ எனத்‌ தோழி கூறித்‌ தலை 
வியை அஆற்றுகின்றாள்‌ : 

பார்க்கும்போது அப்பார்வையாற்‌ பிறர்க்கு வருத்த 
முண்டாக்குவதும்‌, சோடியாக மலர்ந்த பூவின்‌ அழகு 


நெய்தற்கலி 217 
போன்றதும்‌, புகழத்தக்க அழகனையுடையதுமாகிய கண்‌ 
ணினையுடையாய்‌ ! 

கொல்லுகின்‌.ற சினமுடைய சுறா, மீன்‌ கூட்டங்களின்‌ 
பகை போகும்படி அவற்றைத்‌ தாக்கிக்‌ கொல்லும்‌. யாழ்‌ 
அழகு பெறும்படி அச்‌ சுறாவின்‌ கொம்பாற்‌ செய்த பலகை 
யைக்‌ கோத்தும்‌, புறவிதழ்‌ ஒடித்த நெய்தற்பூவை நெடிய 
நாரிலே தொடுத்தும்‌ கட்டப்பெற்றிருக்கும்‌. கையினாலே 
தடவி வாசிக்கும்‌ அவ்வியாழின்‌ ஓசைபோல வண்டின்‌ கூட்‌ 
டங்கள்‌ ஆரவாரஞ்செய்து பாட,அதனைத்‌ தாங்கமாட்டாது 
தாழையினது பூக்கள்‌ தேன்‌ துளிகளைச்‌ சொட்டும்‌. அத்தா 
மையின்‌ விழுதைத்‌ தீரித்துக்கடட்டிய ஊசலைநீ ஆடுவாய்‌. 
அவ்வாறு ஆடின்‌, நீரையுடைய பெரிய கடற்றெய்வத்தை 
நோக்கி உன்னைப்‌ பிரியேன்‌ என்று தெளிவித்து, உன்னு 
டைய அழகிய ஆபரண மணிந்த மிருதுவான தோளைக்‌ 
கூடினவன்‌ அருமை செய்து மறந்ததால்‌ நினக்குண்டாயெ 
அரிய வருத்தத்தை, யான்‌ அவனை எதிர்ப்பட்டுத்‌ இர்ப்‌ 
பேன்போல இருக்கின்‌ றது. 

அதுகேட்டு ஊசலிடத்தே சென்ற தலைவியை அவள்‌ 
நோக்கி, இளைய மடமான்‌ பிணையின்‌ நோக்கனையுடைய 
வளே ! உன்‌ வீசாலித்த மிருதுவான தோனைச்‌ கைவிட்ட 
வனுடைய கொடுமைகளின்‌ பகுதிகளைச்‌ சொல்லிப்‌ பாடி. நீ 
ஏறின ஊசலை உயரச்‌ செலுத்தி ஆட்ட நி நெடுநேரம்‌ 
ஆடுவாய்‌. 

தலைவி அங்ஙனம்‌ பாடாமையில்‌ தோழி தலைவியை 
விளித்துத்‌, தோழி! கடற்கரைச்‌ சோலையிடத்துக்‌ கமழ்‌ 
இன்ற ஞாழற்‌ பூவின்‌ நிறத்தை ஒப்ப நின்மேனி பசப்‌ 
படைந்தது. அவ்வாறு பசப்படையச்‌ செய்தவனுடைய 
துறையிடத்து ஒளியுடைய நிலாவைப்போல விளங்கு 
இன்ற இடுமணலிருக்கும்‌. அம்மணல்‌ மீது ஓயாது ஓடும்‌ 
நண்டுகள்‌ இப்பொழுது நம்மைக்‌ கண்டு தம்‌ வளையிலே 


218 கலித்தொகை வசனம்‌ 


புகுந்தன. அத்துறைவன்‌ நமக்குச்‌ செய்த கொடுமையை 
நினைந்து ஈம்‌ முன்‌ தாம்‌ நிற்க நாணி அவை அவ்வாறு 
புகுந்தனவோ 2 அவ்வாறு காணினவாயின்‌ இராக்கால 
மெல்லாம்‌ அவை நாணியிருக்கும்‌. 

மழைபோல்‌ நீண்ட கூந்தலையும்‌, மதர்த்த அழகிய 
கண்ணையும்‌, ஆழ்ந்த கடலிற்‌ பிறந்த முத்தின்‌ அழகை 
ஒத்த முறுவலினையும்‌ உடையாய்‌ ! மாயாத நோயைச்‌ 
செய்தவன அ கொடுமையின்‌ பகுதிகளைச்‌ சொல்லி நாம்‌ 
பாடும்‌ மீக உயர்ந்த ஊசற்‌ பாட்டில்‌ ஒன்றை நீ பாடுவாய்‌. 

துறைவன்‌, நம்மேல்‌ அன்புற்றுப்‌ புணர்ந்த அன்று 
தானேழுதிய கரும்பின்‌ அழகு கெடும்படி மென்றோளை 
மெலிவித்தான்‌. அவனது துறையிடத்து இனிய துணை 
யோடு கூடிய அன்றில்‌, தன்‌ துணைவனை நீங்னெவள்‌ 
வருந்தினளோ என்று கருதி இராக்காலத்தில்‌ அழைக்க 
வில்லை. ஆகையினாலே தோழி! அவை நம்‌ வருத்தத்தைப்‌ 
பார்த்துத்‌ தாமும்‌ வருத்தமுற்றனபோல விருந்தன. ஆத 
லால்‌ அவை இரவெல்லாம்‌ நம்‌ வருத்தத்தைப்‌ பார்த்துத்‌ 
தாமும்‌ வருத்தமுற்றன. 

தலைவ: கரையை இடித்துத்‌ தனக்காக்கிக்கொள்ளும்‌ 
கொடிய கழியிடத்து நோக்கினார்‌ கண்கதாக்‌ கவரும்‌ 
பறவைகள்‌ கூட்டமாக இருக்கும்‌. அவை, திரை மோது 
கையால்‌ இறந்த புலால்‌ நாற்றமுடைய மீனை இரையாகத்‌ 
தின்னுமல்லாமல்‌, தாம்‌ ஒன்றன்‌ உயிரைப்‌ போக்‌ 
உண்ணா. இவ்வகையான அருளுடைய துறைவனை, நாம்‌ 
பாடுகின்ற ஊசற்பாட்டால்‌ நீ அவரின்‌ அன்பைப்‌ பித்‌ 
துப்‌ பாடினாய்‌. இனி அவர்‌ அன்பு தோன்ற ஒன்று பாடு 
வாய்‌. 

அவன்‌ துறை, மணம்‌ காறுகின்ற ஐம்பாலாய்‌ முடிந்த 
கூந்தலை யுடையாறிடத்து உண்டாகிய ஊடல்ைக்‌, சண்ட 
பொழுதே வளைந்து தீர்க்கும்‌. இரண்ட இடுமணலாலே 


நெய்தற்கலி 219 


காவிச்‌ செடிகள்‌ வருந்தும்‌, பெரிய திரைகள்‌ வந்து ௮ம்‌ 
மணலைக்‌ கரைத்து அக்காவிச்‌ செடிகளை அருள்‌ செய்யும்‌. 
ஆகவே அத்திரைகள்‌ அருள்செய்தனவோ 2? செய்யா 
தீனவோ. இரவெல்லாம்‌ அருள்‌ செய்தன. (என அருள்‌ 
தோன்றக்‌ கூறினாள்‌. ) 

இவ்வாறு அன்பைப்‌ பழித்தும்‌, அன்பு தோன்றவும்‌ 
நீயும்‌ யானும்‌ பாடச்‌ சேர்ப்பன்‌ பாட்டை மழைய நின்று 
கேட்டான்‌. நீடிய வெண்மையுடைய கட.ற்கரையுடை 
யவனையான்‌ ஊசலை ஆட்டு என்றேனென்று அவன்‌ கருதி 
னான்‌. கருதிப்‌ பின்பு யான்‌ என்று நீ மருளும்படி அவன்‌ 
தேன்‌ வண்டு ஒலிக்கும்‌ புன்னையைப்‌ பொருந்தி நின்றான்‌. 
பின்பு வந்து அவ்வசலை ஆட்டினான்‌. (ஆதலின்‌ உன்‌ 
மிகுந்த வருத்தத்தை அறிந்து வந்து வரைந்துகொள்வ 
னெனக்‌ கூறி அவளை ஆற்று வித்தாள்‌.) 

15 

வரைவு நீடித்த விடத்துப்‌ பகற்‌ குறிவந்து நீங்குந்‌ 
தலைவனைத்‌ தோழி எதிர்ப்பட்டு, அவனை நாணம்‌ நேஞ்சை 
அலைக்கும்படி வரைவு கடாவுதின்றாள்‌ : 

பாண்டியர்‌, வீரமுரைசு கொடைமுரைசு, நியாய 
முரைசு எனமூன்று முரைசுடையர்‌. அவரது படையின்‌ 
நடுவே யானைகள்‌ வரிசையாகக்‌ கம்பங்களிற்‌ கட்டி நீற்கும்‌. 
அப்படையின்‌ தோற்றம்‌ போலப்‌ பல வடிவினையுடைய 
புள்ளினங்கள்‌ இரை தேடித்‌ தின்று இருந்து இளைப்‌ 
பாறும்‌. அவை, கடலின்‌ திரை வந்து பொரும்படி உயர்ந்த 
இடுமணலிடத்திற்றங்கும்‌. இவ்வகையான இடுமணலுடை 
யதும்‌, தாஞ்‌ சென்ற விடத்துத்‌ தாம்‌ போன காரியம்‌ முடித்து வந்த மரக்‌ 
கலங்கள்‌ நிற்பது மாகிய கடலையுடைய துறைவனே / 

இவள்‌ பரந்த பசலை நிறத்தாற்‌ பகற்பொழுதே 
எடுத்த விளக்குப்போல்‌ ஓளி கெட்டாள்‌. அவளின்‌ 
மேனி மாந்தளிரை ஓக்கும்‌ அழகை இழந்தது. நறிய புன்‌ 


220 கலித்தொகை வசனம்‌ 


னைச்‌ சோஃயிடத்தே இவளைப்‌ புணர்ந்தபோது * ஈன்னு 
தால்‌ ! நீ, யான்‌ பிரிவேனென்று அஞ்சாதே ?? என்று நீ 
தெளிவீத்ததனால்‌ உள்ள பயனல்லவோ ? 

நெடுங்காலம்‌ கழுவி மினுக்காத மணியை ஓத்த இவ 
ளது திரண்ட தோள்கள்‌ அழகுவாடிக்‌ கெட்டேன்‌. அத்‌ 
தோள்களின்‌ நிரைத்த வளை கழன்றன. இது நீ நறிய 
சோலையிடத்தே அவனைக்‌ கூடிய வீடத்துச்‌ “£ சில மொழி 
யினையுடையாய்‌ ! நின்னை யான்‌ பிரியேன்‌ ”? என்று கூறிய 
தன்‌ பயனன்றோ ? 

அணிகலன்களைப்‌ பொறுக்கமாடடாத இடையின்‌ 
தன்மையால்‌, இவள்‌ அணிகலன்களை அணியாது பூ மாறின 
கொடியை ஓத்தாள்‌. 

அவன்‌, மருந்தாற்றிராத காம கோயிலே அழுந்தி 
யிருக்ன்றாள்‌. அவளை நீ அடம்பங்கொடி பரந்த இடு 
மணலிலேகூடி விளையாடிப்‌ புணர்ந்தபொழுது, “£ வளைந்த 
காதணியுடையவளே ! யான்‌ பிரியேன்‌ ” என நீ கூறி 
யதை மெய்யென்று அவள்‌ கொண்டதன்‌ பயனன்றோ 2 

தனக்குத்‌ துணைசெய்யும்‌ என்று கருதித்‌ தான்‌ வழி 
பட்டதெய்வம்‌ தன்னை வழிபட்டவருக்கு நெஞ்சழியும்‌ 
கோய்‌ செய்ததுபோலத்‌, தனக்கு வலி என்று வழிபட்ட 
என்றோழியை நீ செய்த பழி எங்குஞ்‌ சென்று அலர்‌ தூற்‌ 
அம்‌. அதனால்‌ உண்டான மிகுந்த நினைவால்‌ அவளது 
கொடிய வருத்தம்‌ நீங்குவது அரிதாகும்‌, (என்று தோழி 
வரைவு கடாவினாள்‌.) 

16 


தோழி தேருளாத தலைவனைத்‌ தேருட்டி வரைவு கடா 
யது: 

பெரிய மலரையுடைய தாழை கரிய மலருடைய கழி 
மூள்ளியாலும்‌ தில்லையா லும்‌ சூழப்பட்டுக்‌ கட ற்கரையிடத்‌ 
துள்ள உயர்ந்த மணல்‌ மேட்டின்‌ மேல்‌ நிற்கும்‌. அம்‌ 


நெய்தற்கலி RL 


முடத்‌ தாழையில்‌, மிகுந்த சிறப்புடைய தக்கனாறூர்த்தித்‌ தேவர்‌ 
தாமிருந்த£ ஆலமரத்தே, இருப்பதற்கு முன்‌ தாக்கி வைத்த குண்டிகை 
போலப்‌ பழர்‌ தூங்கும்‌. அத்தாழையின்‌ அலர்ந்த பூக்களைப்‌ 
போலக்‌ கொக்குகள்‌ அதன்‌ மேற்றங்கும்‌. இவ்வகையான 
துறையையுடையவனே ! யான்‌ கூறுகின்றதைக்‌ கேள்‌ : 

இல்வாழ்க்கை நடத்துதல்‌ என்று சொல்வது வறுமைப்‌ 
பட்டவர்களுக்கு யாதானும்‌ ஓன்றைக்‌ கொடுத்தலையாகும்‌. 
ஒன்றைப்‌ பாதுகாத்தல்‌ என்று சொல்லுவது கூடினாரைப்‌ 
பிரியாதிருத்தலை; அன்பு என்று சொல்லப்படுவது 
தன்‌ சுற்றத்தைக்‌ கெடாதிருத்தலை. அறிவு என்று சொல்‌ 
லப்படுவது அறியாதார்‌ தன்னைப்‌ பார்த்துச்‌ சொல்‌ 
௮ம்‌ சொல்லைப்‌ பொறுத்தலை ; ஒருவரோடு ஒருவர்‌ உறவு 
என்று கூறப்படுவது கூறியதொன்றைத்‌ தாம்‌ மாறாதிருத்‌ 
தலை; நிறை என்று சொல்லப்படுவது மறைந்தது ஒரு காரி 
யம்‌ பிறர்‌ அறியாமல்‌ ஒழுகுதலை ; முறை என்று சொல்லப்‌ 
படுவது நம்மவரென்று பாராது அவர்‌ செய்த குறைக்கேற்ப 
அவர்‌ உயிரைக்‌ கொள்ளுதலை ; பொறை என்பது பகை 
வரைக்‌ காலம்‌ வருமளவும்‌ பொறுத்திருத்தலை. 

அப்படியே அவ்வொழுக்கத்தை நீரே அறிந்து ஒழுகு 
வீராயின்‌ அவ்வொழுக்கத்துக்கு ஏற்பது கூறுவேன்‌ ; 
கொண்க / என்‌ தோழியது நெற்றியின்‌ அழகை நுகர்ந்து 
அவளைக்‌ கைவிட்டாய்‌. அஃது இனிய பாலையுண்பவர்கள்‌ பாலை 
யுண்டு அதனைக்‌ கொண்டிருக்கும்‌ கலத்தைக்‌ கவீழ்த்து வீடுவது போல்வது. 
நின்னால்‌ வருந்துகின்‌ றவளின்‌ துயரத்தை வரைந்து சென்று 
களைவாய்‌. அங்ஙனங்களைதற்கு நின்‌ தேர்‌ குதிரையைப்‌ 
பூண்பதாக. 

17 

பிரிவிடை மாலைப்போழுது கண்டு இவ்வகைப்‌ பட்ட 
னவும்‌ நமது இடக்‌ கண்‌ கண்டு வருந்தின போன்றன ; அவர்‌ 
நமக்கு அருள்வரோ ? என்று தலைவி சொல்லியபோது தலை 


03 தது கலித்தொகை வசனம்‌ 


வன்‌ பகுந்தான்‌. அவ்வளவில்‌ அவள்‌ துன்பம்‌ நீங்கினமை 
கண்டு வாயில்கள்‌ தம்முள்ளே கூறுகின்றன : 

அலர்ந்த மாலை அணிந்த அகன்ற மார்பையுடையவன்‌ 
பகைத்து வந்த மல்லரின்‌ வீரத்தைக்‌ கெடுத்தான்‌. அவன்‌ 
பகைவர்‌ எல்லாரும்‌ ஒருமித்து வந்து கோபித்துத்‌ தன்னை 
எதிர்த்ததினால்‌, அவரை வருந்தி அவர்‌ ஓடும்படி அவர்‌ 
களின்‌ கொல்லும்‌ யானையின்‌ அழகிய மத்தகத்திலே 
சக்கரப்படையை அழுத்தினான்‌. அத்தன்மைபோல 
ஞாயிறு தன்கதிர்களை வாங்கிக்கொண்டு அத்தகரியைச்‌ 
சேர்ந்து மறைந்தது. பெரிய கடலில்‌ திரை ஏறுகின்ற 
கீர்‌ மிக்குக்கரையைச்‌ சேரா நின்றது. கழியிடத்துப்‌ பூக்‌ 
களினின்றும்‌ போன வண்டுகளாலே அழகழிந்த துறை, 
துயில்‌ கொள்வது போன்றது. நீரில்‌ உள்ள மலர்க 
ளெல்லாம்‌ கூம்பின. இவ்வுலகம்‌ எல்லாம்‌ அஞ்சும்படி. 
தான்‌ தோற்றுவித்த பெரிய நிலத்தைத்‌ தன்னிடத்தே 
ஓடுக்கக்கொள்ளும்‌ தன்மைபோலப்‌ பெரிய கடல்‌ ஓலித்‌ 
தது. இவ்வகையானதும்‌, பிரிந்தோர்க்கு வருத்தம்‌ மிகு 
தீற்குக்‌ காரணமான மயக்கத்தைத்‌ தருவதுமாகிய மாலை 
நேரத்தில்‌, 

எனக்கு நீங்காத கரமநோயைச்‌ செய்தவரைக்‌ கண்‌ 
னாற்‌ காணாமல்‌ என்நெஞ்சு அவரையே நினைக்கும்‌ : 
மாறுபாடுகளைத்‌ தனக்கு இடமாகக்‌ கொண்டு கொடுக்கும்‌ 
பனிக்காலம்‌ அறிவைத்‌ தின்றுவிடும்‌. அப்பொழுது பல 
நினைவு கொள்ளும்‌ கெஞ்சுடையயான்‌, கவலை கொண்ட 
கெஞ்சினைனாவேன்‌. கடல்‌ அதனைக்கண்டு என்னுடைய 
இவ்வருத்தம்‌ தனது மெய்யிடத்திற்‌ கொண்டதுபோலக்‌ 
கூப்பிடுதற்குக்‌ காரணம்‌ என்னவோ 2 

எனக்கு : நடுங்குசன்ற காமநோயைச்‌ செய்தவர்‌ 
என்னை அருளாதபடியால்‌ என்‌ நெஞ்சு அவரை நினைக்‌ 
கும்‌. அதைக்‌ கண்டு கடும்‌ பனிக்காலம்‌ மிகுந்து வரும்‌ 


நெய்தற்கலி 2d 


அதனை யறிந்து யான்‌ செய்தற்கரிய துன்பத்திலே அழுந்து 
வேன்‌. அதனை மணற்‌ குன்று கோக்கும்‌; நோக்கி நடுங்கும்‌ 
துயரில்‌ வருந்தும்‌ என்‌ அழகை இழந்த எனது நோய்க்குத்‌ 
தான்‌ கரைந்து தாழ்வதுபோல இரா நிற்கும்‌. அதற்குக்‌ 
காரணமென்னோ £ 

என்னை இறக்கச்‌ செய்து என்‌ துன்பத்தைப்‌ போக்கா 
மல்‌ என்னை வைத்து எனது நலத்தை உண்டவர்‌ ஈண்டு 
வராமையினால்‌ என்‌ நெஞ்சு அவரை நினைக்கும்‌. அது 
கண்டு பனிக்காலம்‌ வருத்தும்‌. அதனைக்கண்ட பொழுதே, 
செய்வது அறியாத வருத்தமுடையேனாய்க்‌ கலக்கத்தில்‌ 
அழுந்துவேன்‌. அதனை நோக்கிய மரம்‌ வருத்தத்தாற் 
செய்வதுபோல மயக்கங்‌ கொண்ட நெஞ்சோடு இலைகளைக்‌ 
குவித்தற்குக்‌ காரணமென்னோ ?2 

கரை காணாத நடுக்கடலிலே மரக்கலங்‌ கெட்டு அழும்‌ 
தினவன்‌ திரைகொண்டு வந்து தர ஒரு தெப்பத்தைப்‌ பெற்‌ 
அத்‌ தீதில்லையாய்ப்‌ பிழைப்பன்‌ அதுபோல இவள்‌ காத 
லர்‌ விரைந்து புகுதத்‌ துன்பம்‌ யாவும்‌ விரைந்து போயிற்று. 
அதனைக்‌ காணீர்‌,(என வாயில்கள்‌ தம்முள்ளே கூறினார்‌.) 

18 

வரையாது வந்தோழுகுந்‌ தலைவனைத்‌ சோழி ரேருக்கி 
வரைவு கடாவுதின்றாள்‌ : 

கோட்டை மதிலின்‌ வேல்‌ நெருங்கத்‌ தைத்த கதவை 
மத்தியான த்திற்‌ குத்தும்‌ யானையைப்போல, இடு மணலின்‌ 
சிகரத்தைத்‌ தொடும்படி வீசும்‌ திரை, வீசுகின்ற காற்றுப்‌ 
பாகனாகத்‌, துணையைக்‌ கூடி. எழுகின்ற வலம்புரிச்‌ சங்கு 
திரண்ட இரண்டு மருப்பாக மோதும்‌: இவ்வாறான 
துறையை யுடையவனே ! கேள்‌. 

வாசங்‌ கமழும்‌ மலருடைய புன்னையின்‌ &ழ்‌ நின்னைப்‌ 
புணர்ந்ததினால்‌ இவள்‌ தன்னழகைத்‌ தோற்றாள்‌. அவளை 


2224 கலித்தொகை வசனம்‌ 


வளை கழல்கின்ற தோள்‌ உடையளாய்‌ விடா நின்றாய்‌. 
அறு உனது ஓழுக்கத்திற்‌ பெரிய குற்றமாய்த்தங்காதோ £ 

மலருடைய புன்னையின்&ழ்‌ நின்னைப்‌ புணர்ந்ததனால்‌ 
தன்‌ அழகிய நலத்தைத்‌ தோற்றவளைக்‌, காமநோய்‌ மிகுந்த 
நிலயுடையளாகக்‌ கைவிட்டாய்‌ ; அது நின்‌ மெய்‌ கூறுதற்‌. 
கண்‌ பெரிய பொய்யாய்த்‌ தங்காதோ 2 

விளங்கும்‌ மலருடைய புன்னையின்‌8ழ்‌ நின்னைப்‌ 
புணர்க்ததனுல்‌ இவள்‌ தீருவீன்‌ நலம்போன்ற: அழகைத்‌ 
தோற்றுள்‌.முன்பு இவள்‌ கண்ணுக்குத்‌ தோற்ற மலர்கள்‌, 
இப்பொழுது இவள்‌ கண்ணை இகழும்படி இவளைக்‌ கை: 
விட்டாய்‌.இது நின்னைப்‌ புகழ்ந்து கூறுந்தன்மை யிடத்துப்‌ 
பெரிய குற்றமாயிராதோ 2 

இவ்வாறு யான்‌ சொல்வதைக்கேட்டு உட்கொண்டா 
யாயின்‌,௮ழகய நெடிய மாலையை வருத்தும்‌ நின்மாணிக்கம்‌ 
விளங்கும்‌ முத்துவடத்தை பூமாலையோடு அசையும்படி. ' 
அணிவாய்‌. அணிந்து வந்து பெரு மூச்சுக்கொள்ளும்‌ என்‌ 
தோழி பொருட்டு ஓடுகின்ற ஓலியினையுடைய உயர்ந்த 
தேரை விரைந்து செலுத்துவாய்‌ (எனவரைவு கடாவினாள்‌.) 

19 

பிரிவிடை வைத்தப்‌ பிரியக்கருதிய தலைவனைத்‌ தோழி, 
தலைவி ஆற்றாமை கூறிச்‌ சேலவு தடுத்து வரைவு கடாவு 
கின்றாள்‌ : 

ஊறுகின்ற நீரையுடைய இடுமணலிடத்து மீன்‌ பிடிக்‌ 
குந்‌ இமிலயுடைய எறியும்‌ திரைகள்‌ இரண்டுவந்து அலைக்‌ 
கும்‌. அவ்விடுமணலிடத்து அலையினின்றும்‌ புள்ளிகளு 
டைய நண்டு வெளீயே வந்து விளையாடித்‌ திரியும்‌. அந்‌ 
ஈண்டுகள்‌ சூதாடுமிடத்தே வேட்கை தவிராது உருட்டும்‌ 
சூதாடு காயை ஓக்கும்‌. இவ்வாறு விரும்பத்தக்க அழ 
கடற்கரையை உடையவனே;! 


நெய்தற்கலி 29௪ 


முத்தை ஓக்கும்‌ மணலிடத்தே நீ கூடியபோது அவள்‌ 
தாயக்காயை உருட்டி ஈரைந்தைப்‌ பெற்றவனுடைய மனம்‌: 
போல்‌ மஇழ்ச்சி யுற்றிருந்தாள்‌. நீ பிரிந்தபின்‌ அவள்‌ 
அழகு வாடிச்‌ சூதிற்‌ பொருளை இழந்தவனைப்போலக்‌. 
கொடிய துயர்‌ எய்தி வருந்தவோ 2 


முடத்தாழையுடைய தாழை முடுக்குக்குள்ளே நீ்‌ 
கூடியபோது (சிறு தாயம்‌ வேண்டியபோது) சிறு தாயம்‌ 
விழக்கண்டவன்‌ உள்ளம்போல்‌ ஆக்கம்‌ பெருகனாள்‌. 
சுற்றத்தார்க்குப்‌ பொருளைக்‌ கொடுத்து வரைந்துகொள் 
ளத்‌ தக்கவனே! நீ முன்பே பொருளைத்‌ தேடாது 
இப்பொழுது பொருள்‌ வயிற்‌ பிரிய ஆராய்ந்து பார்க்கின்‌ 
ராய்‌. அவ்வாறாயின்‌ சிறுதாயம்‌ இடவேண்டுமளவில்‌ 
இடாமல்‌ பெருக இட்டு (முறை கேடாகச்‌ சூதாடி): 
அதற்கென்று கட்டிவைத்த தன்னுடைய பொருளை இழந்த. 
வனைப்போல மிக்க துயரில்‌ அழுந்தவோ 2 

நறிய பூவுடைய புன்னைக்‌ &ழ்‌ நீ விரும்பிக்கூட 
இருகாற்‌ சிறுதாயமிட வேண்டியவன்‌ அவ்வாறு இட்டான்‌ 
போல்‌ மனத்தில்‌ ஆக்கம்‌ பெருகெயவளானாள்‌. நீ பிரிந்து 
வந்து வரைவேனென்று அறிவித்துப்‌ பிரியக்கருதினாய்‌. நின்‌ 
பொருட்டு அவள்‌, இருகாற்‌ சிறுதாயம்‌ இடவேண்டியவன்‌ 
ஒருகாற்‌ சிறுதாயம்‌ இட்டான்போல நெருங்கிய துயரில்‌. 
அழுந்தவோ ? 

நீ பலரும்‌ தூற்றும்‌ அலருக்கு அஞ்சாய்‌ ; பிரிதலைக்‌ 
கைவிட்டு இவளை வரைந்து கொண்டு கூடுதற்கு அருள்‌ 
செய்‌; அதற்காம்‌ திறத்தை அறிந்து எழுந்திருந்து தேரை 
ஏறுவாயாக ; அங்ஙனம்‌ வரைந்தால்‌ இவள்‌ நலமும்‌ வாடின 
வளாயிருப்பாள்‌ ; இருவரிடத்தும்‌ சேரும்‌ பொருள்‌ இனிப்‌: 
பெருகுவதாக (என்று கூறி வரைவு கடாவினாள்‌.) 


226 கலித்தொகை வசனம்‌ 


20 

வரைவு நீடித்தது. அதற்குத்‌ தலைவி ஆற்றாளாயினாள்‌. 
அவள்‌ ஆற்றாமையை அவள்‌ மூலம்‌ தோழி தலைவற்கு 
அறிவித்தாள்‌. தலைவன்‌ மறைவிடத்தே நிற்கத்‌ தோழி, 
அவன்‌ வரைவா ஸனாதலை வலியுறுத்திக்‌ கூறினார்‌ அதற்கு 
அவள்‌ அல்வலியுறுத்தலுக்கு மாறாகக்‌ கூறுகின்றாள்‌ : 

தோழி! நம்முடைய நாணை நம்மிடத்து நிறுத்துவே 
மென்று உணர்ந்திருத்தல்‌ அரிது; அதற்குக்‌ காரணம்‌ 
வேட்கை பெரிதாயிருப்பது. அதனால்‌ உயிர்‌ தேய்ந்து 
சிறிதாய்‌ நிற்கின்றது. நமக்கு வருத்தத்தைத்‌ தரும்‌ யாமங்‌ 
களும்‌ பலவாயிருந்தன ; அவ்வியாமங்களிற்‌ றுயிலாதபடி. 
துணையைப்‌ பிரிந்து வருந்தி நம்மோடு உசாவும்‌ அன்றில்‌ 
களும்‌ சில உளவாயிருந்தன ; ஆதலால்‌ உயிர்‌ தாங்குத 
லரிது. முடிவில்‌ அவர்‌ ஈம்மோடு கூடப்பெற்றதால்‌ பெற்ற 
பயன்யாது ? பீலியுதிர்ந்த மயில்‌ போல அழகழிந்த நாணத்‌ 
தால்‌ நாம்‌ நடுங்கப்‌ படுக்கையிலே இடந்து உடம்பு, நெருப்‌ 
பிலை ஓடவைத்த பொன்னாற்‌ செய்த சிலம்பு முதலியன 
இலிக்கும்படி. நடுங்க நமக்குக்‌ காமத்‌ தி உண்டாகியது 
ஒன்றுமே, 

ஈம்முடைய நெஞ்சு அவர்‌ நெஞ்சுபோல வலியுடைய 
தன்று. வலியில்லாத அந்நெஞ்சு வருத்தம்‌ மிகும்படி. நான்‌ 
பிரியேன்‌ என்று சொல்லால்‌ வருத்தினர்‌. அவர்‌ நம்மை 
செய்ய வல்லவனாற்‌ பண்ணப்பட்ட அழயெ விசையுடைய 
வில்லினால்‌ எய்தாரல்லர்‌. ஆயினும்‌ ஆயிழாய்‌! அவர்‌ 
தெளிவித்த சொல்லாற்‌ பிறந்த நோய்‌ மிகவும்‌ வில்லினும்‌ 
கொடி தாயிருந்தது. 

நகுதல்‌ முதலியமெய்ப்பாடு காரணமாக நாங்‌ 
கொண்ட நட்பிலே தோன்றிய தமது தகுதிப்பாடுகளால்‌ 
அவர்‌ கம்மை வருத்தினார்‌. அவ்வாறல்லாமல்‌ வேறு காரண 
மாகத்‌ தோன்றிய பகையினால்‌ வருத்துவாரல்லர்‌. ஆயினும்‌ 


நெய்தற்கலி 882 


அயிழாய்‌ / அவர்‌ தமது தகைமையினால்‌ வருத்தும்‌ நோம்‌. 
பகைமையினால்‌ வருத்தும்‌ நோயீற்பெரிதாயிருக்கின்‌ றது. 

ஆயிழாய்‌ / நம்முடைய நெஞ்சு அவர்‌ நெஞ்சுபோல்‌: 
வலியுடையதன்று. எனது வலியில்லாத நெஞ்சு வருத்தம்‌: 
மிகும்படி. அவர்‌ * உன்னைப்‌ பிரியேன்‌ ? என்னும்‌ சொல்‌ 
லைக்கூறி என்னை வருத்தினார்‌. அவர்‌ வில்லைச்‌ செய்ய: 
வல்லவன்‌ செய்த விசையுடைய வில்லினால்‌ எய்து என்னை 
வருத்தினாரல்லர்‌ ; ஆயினும்‌ அவர்‌ சொல்லாற்‌ பிறந்த. 
நோய்‌ வில்லினாற்‌ செய்யும்‌ நோயினும்‌ மிகக்‌ கடியதா 
யிருந்தது. 

ஆயிழாய்‌ ! நகை முதலியன காரணமாக நாண்‌ 
கொண்ட நட்பாகிய பெருந்தன்மைகளால்‌ என்னை அவர்‌ 
வருத்‌.துவதல்லது, பல காரணங்களால்‌ எழுந்த பழைய 
பகை காரணமாக என்னை வருத்தினாரல்லர்‌. அவர்‌ தகு, 
இப்பாட்டால்‌ வருத்தும்‌ நோய்‌ பகையினாற்‌ செய்யும்‌ 
நோயிற்‌ பெரிதாகின்றது. 

ஆயிழாய்‌ ! “நின்னைப்பிரியேன்‌ ? என்று சொல்லி, 
என்னைத்‌ தனக்குண்டாகிய அன்பினாலே வயப்படுத்தினார்‌. 
அவர்‌ நம்மைத்‌ தமது மென்மையாற்‌ சடுதலல்லாமல்‌,. 
பரந்த இருளை அகற்றும்‌ நெடிய நெருப்பினாற்‌ சுட்டா 
ரல்லர்‌. ஆனால்‌ அவர்‌ தனது மென்மையாற்‌ சுடும்‌ நோம்‌ 
யினும்‌ கடிதாகும்‌. 

தோழீ ! நெஞ்சிற்‌ தன்மையுடையவர்‌ இயற்கைப்‌ 
புணர்ச்சிக்காலத்தே நம்மிடத்திற்‌ காதலுடையராய்‌: 
விரும்பி நீங்குதல்‌ அருமையுடையரா யிருந்தார்‌. அவர்‌ 
அன்று நம்மிடத்து நிறுத்தின நோயை யான்‌. பொறுக்கத்‌ 
துணிந்த துணிவை ஆராய்ந்து பார்க்கில்‌, அத்துணிவு 
எப்படியும்‌ என்‌ உயிரைப்‌ போக்கும்‌ ; அவர்‌ நமக்கு 
உயிரைப்‌ போக்காமல்‌ திரும்பவும்‌ மருத்துவராய்‌ இருப்பா 
ராயின்‌ அந்நிலை எக்காலத்தே உண்டாவது. (இவ்வாறு 


௮௮0 கலித்தொகை வசனம்‌ 


தலைவி, வலியுறுத்திக்கூறிய்‌ தோழியின்‌ கூற்றை அழித்து 
மொழிந்தாள்‌). 
21 


மடலூர்ந்து தலைவியை எய்திய தலைவன்‌ தான்‌ மட 
லூர்ந்தவ'றும்‌, அவளை எய்தியவாறும்‌, தனக்குப்‌ பாங்காயி 
னார்க்குக்‌ கூறகின்றான்‌. 

ஒருத்தி, மின்னல்‌ விளக்கத்தின்‌ அசைவும்‌ கனவும்‌ 
போலத்‌ தன்‌ வடிவைக்காட்டி என்னை முன்பு கூடினாள்‌ ; 
பின்னர்‌ பிறர்‌ என்னை இகழ்ந்து சிரிப்பனவற்றையும்‌ 
எனக்குக்‌ காட்டினாள்‌. அதனால்‌ எனது நெஞ்சம்‌ என 
இடு கூடிநில்லாதாயிற்று. 

அழிய மருப்புடைய யானை மதஞ்சொரிதலால்‌ 
பாகனுக்குச்‌ செய்யும்‌ தொழிலைச்‌ செய்யாது; தன்னை 
நினைத்தபடி செல்லவிடாது தடுக்கும்‌ அங்குசத்தையும்‌ 
மீறும்‌, அதுபோல என மனமும்‌ தான்கொண்ட வேட்கை 
மிகுதியால்‌ என்‌ ஏவலைக்‌ கேட்கத்‌ தவிர்ந்தது. மனம்‌, தான்‌ 
வேண்டியவாறு ஓழுகாதபடி தன்னைக்‌ காத்து நிற்கும்‌ அறி 
வும்‌, அறிவு ஆராய்ந்த அடக்கமும்‌, இயல்பாகத்‌ தோன்‌ 
திய காணமும்‌ இல்லையாகும்படி, கைகடக்கும்படி அவள்‌ 
அதனைக்‌ கைக்கொண்டாள்‌ ; கைக்கொண்டு தனது நலத்‌ 
தைத்‌ தான்‌ காணாதபடி மறைத்தாள்‌. அவளைக்‌ கூடும்‌ 
வழியாது என்று ஆராய்ந்து இனி மடவேறுதலே கூடும்‌ 
வழி என்று கருதினேன்‌. பனைமட்டையாற்‌ செய்த குதி 
ரைக்குச்‌ குட்டவேண்டி நிலமணிபோன்ற நிறமுடைய 
மயிலிறகையும்‌ அழசிய பூளைப்பூவையும்‌ ஆவீரம்பூலையும்‌ எருக்கம்பூ 
வோடே நூலாற்‌ நேடுத்து அம்மடன்‌ மாவலீலே கட்டினேன்‌. இவளைப்‌ 
பாடும்‌ பாட்டை எல்லீருங்‌ கேட்பீராக என்று சொல்லிப்‌ 
பாடத்‌ தொடங்கினேன்‌. அப்பாட்டாவது : 

யான்‌ காதலிக்கும்‌ விளங்குகின்ற வளையுடையவள்‌ 
எனக்குக்‌ காதலித்துத்‌ தந்தவை வருத்தமும்‌, வருத்தத்தால்‌ 
உண்டான பனையின்‌ ற மடலாற்‌ செய்த கு திரையுமாகும்‌, 


நெய்தற்கலி 229 


அழகிய நெற்றியுடையவள்‌, எனது உயிர்‌ பொறுக்‌ 
கும்‌ எல்லையைக்‌ கடக்கும்படி நிறை என்னுங்‌ குணம்‌ 
அழிதற்குக்‌ காரணமான இவள்‌ தந்த காம நோயை என்‌ 
உயீர்‌ நீந்தி, உப்புப்பாத்தியிற்‌ கிடந்த உப்பாற்‌ செய்த 
பாவை மழைத்துளிபட்டதுபோலக்‌ கரைந்துவிட்டது. 

மூங்கிலை வென்ற தோளையுடையவள்‌ எனக்குத்‌ தந்த 
பூக்கள்‌ பூளைப்பூவும்‌ பொன்போன்ற ஆவிரம்‌ பூவுமாகும்‌. 

ஒள்ளிய ஆபரணமணிந்தவள்‌ என்னாற்‌ பொறுக்கும்‌ 
அளவில்லாத வருத்தத்தையுடைய காம நோயை எனக்குத்‌ 
தந்தாள்‌. என்னியல்பு அழிதற்குக்‌ காரணமான அநீ 
நோயில்‌ என்னுயிர்‌ அழுந்திக்‌ கிடக்கின்றது. கொதி நெய்‌ 
யுள்ளே கிடந்தமெழுகு மெத்தென உருகித்‌ தேயுமாறு 
போல என்னுயிர்‌ மெல்ல மெல்லத்‌ தேயா நின்றது. 

யானுற்ற காமநோய்க்கு, யான்‌ வருந்தும்படி., உசாவும்‌ 
துணையாயுள்ளார்‌ இளைய பிள்ளைகளும்‌ அயலாருமே. 

இப்படி இப்படி. எல்லாம்‌ யான்‌ பாடினேன்‌. அதனைக்‌ 
கேட்டு முன்‌ அன்பில்லாத வார்த்தையுடைய என்னாற்‌ 
காதலிக்கப்பட்டவள்‌ வந்து என்னை அளித்தாள்‌. அவள்‌ 
அருள்‌ செய்தமையால்‌ அரிய வேட்கை அடங்கினேன்‌? 
விளக்கமுடைய செய்தற்கரிய தவத்தை முயன்நேர்‌ தம்முடலை இவ்‌ 
வுலசிற்‌ போட்டுச்‌ சுவர்க்கத்தை இனிதாகப்‌ பெற்ருற்போலிருந்தது. துன்‌ 
பத்துக்குத்‌ துணையாய்‌ நின்ற மடல்‌ இனி இவளைப்‌ பெறும்‌ 
யடி இன்பத்துக்கு இடம்‌ பெறக்‌ கடவது, என்று அவள்‌ 
கூறினாள்‌ (என்றான்‌. ) 

22 

மடலேறுகின்ற தலைவன்‌ சான்றோர்க்குக்‌ கூறுகின்றான்‌: 

நற்குணங்கள்‌ எல்லாம்‌ அமைநீதீர்‌ / ஈற்குணங்க 
ளெல்லாம்‌ அமைந்தீர்‌ ! பிறர்‌ நோயும்‌ தன்நோய்போல 
என்னாளும்‌ எண்ணி, அதனாற்‌ பெறும்‌ அறனை அறிதல்‌ 


220 கலித்தொகை வசனம்‌ 


உலகிலுள்ள சான்றோர்க்கெல்லாம்‌ முறைமையாகும்‌. 
அமக்கும்‌ ௮து முறைமை என்று கருதி நுமக்கு ஒரு காரி 
யங்‌ கூறுவேன்‌. அஃதுயாதெனில்‌, ஒருத்தி இருண்ட 
மழைக்கு ஈடுவில்‌ மின்னல போல்‌ வந்து தோன்றினாள்‌. 
தோன்றித்‌ தன்னொளியோடு தன்னுருவையும்‌ என்னைக்‌ 
காணப்பண்ணி என்னை அளிக்குந்‌ தன்மையளாய்‌ அளித்‌ 
தாள்‌ ; பின்னர்‌ என்‌ நெஞ்சைத்‌ தான்‌ வரும்‌ வழியாகக்‌ 
காண்டு விட்டாள்‌. அ௮துமுதற்றுயில்‌ கொள்ளேனாயி 

னேன்‌. அசைக்ன்ற அழக்ய ஆவீரம்பூவோடு எருக்கம்பூவையும்‌ வைத்‌ 
துக்கட்டிய கண்ணீயைச்‌ குடினேன்‌. கரிய பனைமடலாற்‌ செய்த குதிரையை: 
மணிகள்‌ ஆரவாரிப்ப ஏறினேன்‌ ; ஏறி இருந்து வருத்தத்‌ 
தைத்தரும்‌ என்‌ காமநோயைத்‌ தாங்கமாட்டாமையால்‌ 
உண்டான மனவருத்தத்துக்கு இளைப்பாறுதலாக, இறு 
கன ஆபரணமணிந்த மாதர்‌ என்னை வருத்தின தன்மை 
களுன்‌ ஒன்றைப்பாடுவேன்‌. அதனை இவ்விடத்துள்ள 
சான்றீர்‌ ! கேண்மின்‌. 

தேன்போலும்‌ மொழியுடைய மாதர்‌ தாங்காமுறாது: 
என்னக்‌ காமுறுத்தின காமமாகிய கடலில்‌ அகப்பட்‌ 
டேன்‌. அகப்பட்டு உசாவுந்‌ துணையில்லாத நடுயாமத்தும்‌, 
உசாவுக்துணையுள்ள பகலிலும்‌ மனவருத்தமாகய திரை 
வந்து அலைக்கையினால்‌ குதிரையின்மேல்‌ இருக்கின்‌ 
றேன்‌. இருந்து அம்மடன்மா ஒரு தெப்பமாக அக்கட 
நிந்துவேன்‌ ? அஃது என்‌ நிலையாகும்‌. 

என்னை மயக்க முறுத்தினவள்‌ அதற்கு மருந்தாகத்‌ 
தத இம்மடன்மா யான்‌ பிழைக்காமைக்குக்‌ காரணமான 
காம நோய்க்குப்‌ பிழைக்கச்‌ செய்வது ஒன்றாய்‌ இரா நின்‌ 
மது. 

சிறந்த ஆபரணமுடையவளது அழகால்‌ வந்த வருத்த 
மென்று யான்‌ கூறும்படி, காமறுடைய ஏவலாலே வந்த காம 
கோயாகிய படை, யான்‌ கண்டார்‌ இகழும்படி வருந்த 


கலித்தொகை வசனம்‌ 91 


என்னிடத்தே வத்தது. வந்து என்னுடைய ஆண்டன்மை 
யின்‌ அழகாயெ மதிலைச்‌ சூழ்ந்திருக்.து புறத்தை எல்லாம்‌ 
உடைத்துப்‌ பின்னர்‌ உள்வாயை அழியா நிற்கும்‌. 

காமமாகிய கடிய பகை ஆண்மையை உள்ளும்‌ புறம்பும்‌ 
அழித்தலாலே இங்ஙனம்‌ வடிவுகொண்டு தோன்றின 
எனக்கு அழயே அதலினையுடையவள்‌ தந்த இம்மடன்மாப்‌ 
பரிகாரமாயிற்று. 

முல்லை முகையை ஓக்கும்‌ இலங்குகின்ற எயிற்றையும்‌, 
இனிய ம௫ழ்ச்சியையுமுடைய அழகால்‌, அவளை என்‌ கெஞ்சு 
பற்றிக்கொண்டது. அம்‌ நெஞ்சின்‌ உள்ளத்தைச்‌ சுட்டு 
எரினெற காமத்தி என்னரிய உயிர்போம்‌ அளவுக்குப்‌ பெரி 
தும்‌ நின்று சுடும்‌. ஐயோ ! யான்‌ எங்ஙனம்‌ அற்அவேன்‌. 

அழயெ அபரணமுடையவள்‌ ரெருப்பொத்த காம 
மாய பொறுத்தற்கரிய ரோய்க்குப்‌ பரிகாரமாகத்‌ தந்த 
இம்‌ மடன்மா, அதற்கோர்‌ கிழலாய்‌ இரும்தஅ, 

சான்தீர்‌! சான்றோர்‌ உள்ளாக வைக்கப்பட்ட ௮ர சன்‌ 
பெரிய தவத்தினின்றும்‌ தவறியவிடத்து ௮ச்சான்றோர்‌ மறு 
படியும்‌ அவனைத்‌ தலம்‌ முயல்வீத்து உயர்ந்த நிலையுடைய 
சவுர்க்கத்தே போகவீட்டுத்‌ துயர்‌ தீர்த்தாற்போல்‌, என 
துயரைப்‌ போக்குதலும்‌ உமது கடனாகும்‌. 


23 

மடலேறுவேனேன்ற தலைவன்‌ கண்டராக்குக்‌ கூறுகின்றன 5 

என்னைக்‌ கண்ட நீங்களெல்லாம்‌ விரைவாக வந்து இவ்‌ 
வூரிடத்து என்னைப்‌ பண்டு அறியா தீர்போலப்‌ பார்க்கின்‌ தீர்‌. 
சாவுடைய மணியைக்‌ கையிலே கட்டிக்‌ கையாற்‌ பிடிக்கும்‌ 
வாய்க்‌ கயிற்மேடு யான்‌ கையிற்‌ கொண்டது மடலன்று, 
குதிரையே. தலையிலும்‌ மார்பீனும்‌ சடக்கன்ற இவை, 

௧—16 


232 கலித்தொகை வசனம்‌ 


தகட்டுப்‌ பொன்போல்‌ விளங்கும்‌ அவிரம்‌ பூவாற்‌ செய்த 
கண்ணியும்‌, உழிஞைப்‌ பூவோடே பூளைப்பூவும்‌, புனமுடைய 
மையில்‌ மயில்‌ உதிர்த்த பிலியும்‌. இவை விளங்குகின்ற 
பொன்னல்ல, யரன்‌ நன்றென்று கருதிக்‌ கட்டின பூமாலை 
என்று ௮றிவிராக, நீநுமாலின்‌ மகலுகிய கரமன்‌ என்‌ தலை 
மையை அழிக்க விரும்பினான்‌. விரும்பி ஆவன்‌ ஒருத்திக்கு 
எல்லா வனப்பையும்‌ கொடுத்தான்‌. அவள்‌ தன்‌ வனப்பா 
அம்‌ சாயலாலும்‌ மாம்பிஞ்சின்‌ பிளவுபோன்ற கண்களா 
௮ம்‌ என்‌ காவலாகய அரண்‌இடிக்‌அபோம்படி நடுவே வந்து 
என்னக்‌ கவரும்‌ ஓப்‌. ல்லாதவளானாள்‌. அவளுக்கு யான்‌ 


t டு உறைதல்‌ உலகத்தார்க்குக்‌ காட்டவேண்டிச்‌ 
செல்லா கின்றேன்‌. இதனைக்‌ கண்டு வெறுத்துக்‌ கூம்பி 


பீசாதிர்‌. யான்‌ அத்தன்மையுடைய ஓருவனாவேன்‌. 
ஓன்று பாடென்று கூறுவிராயின்‌ சிறிது 
லன்‌. அம்மடன்மாமீதிருக்து ௮௮ இடத்‌ 
அம்‌ வலத்தும்‌ செல்லும்படி உன்‌ மெய்யை ௮அசைப்பா 
வென்பிராயின்‌ அத்தொழிலை யான்‌ செய்யவும்‌ வல்லேன்‌. 
இப்பொழுது, என்‌ செஞ்டேத்துக்‌ காம நோயை யான்‌ 
அற்றும்‌ மருக்தாக, கல்ல தெற்றியையுடையவள்‌ தந்த இக்‌ 
குதிரையை யான்‌ பாடுவேஜனோ ? 

சான்றோர்‌, இங்கனைப்‌ பாம்பு சென்று மறைத்தால்‌ 
அதன்‌ வருத்தத்தைத்‌ நீர்க்மாட்டாராபினும்‌ அதன்மேற்‌ 
தமக்குள்ள அன்பைக்‌ காட்டித்‌ அன்புறுவர்‌. அதுபோல, 
இனிய மிருதுவான ஓண்டொடியது வருத்தும்‌ பார்வையில்‌ 
அகப்பட்ட என்‌ கெஞ்சடத்துக்‌ காம சோயைக்‌ கண்ணாற்‌ 
கண்டும்‌, இவ்வூரார்‌ அதனைத்‌ தர்க்கமாட்டாராயிலும்‌ 
பார்த்தனும்‌ செய்திஎர்‌. 

பீறராற்‌ ருவ்கவொண்ணாத சினத்தோடு தன்‌ வடிவைக்‌ 
காட்டி அவறாயிரைப்‌ போக்கும்‌ பாம்பும்‌ பலரிடைப்பட்‌ 


கலித்தொகை வசனம்‌ 285 


பாற்‌ சாவாடுதள்னும்‌ உலக வரக்கிற்‌ கேற்பச்‌ சான்றோர்‌ 
அவைய்படிற்‌ பிறைக்கவுங்‌ கூடும்‌? அத்தன்மையேனல்லாத 
எனக்கும்‌ பூப்போற்‌ கண்ணையும்‌, கடை சுருண்ட தழைத்த 
ஐம்பாலாய்‌ முடியும்‌, கூக்தலயும்‌ உடையாள்‌ செய்த இக்‌ 
காம சோயின்‌ வருத்தத்தை அறிந்தும்‌ இவ்வூரிலுள்ளார்‌ 
அதனைத்‌ தீர்க்கும்‌ உபாயம்‌ அறிகன்றிலர்‌. 

கொடிய நீர்ச்சுழியில்‌ அகப்பட்ட ஒருவனுக்குக்‌ 
கரையில்‌ நின்றோர்‌ சென்று எடாமல்‌ 8 பயப்படாதே ?' 
என்று கரையிலே நின்று கூறினாலும்‌ அச்சம்‌ திருவதாகும்‌. 
அதுபோல இவ்வழகிய முறுவலுடையாள்‌ செய்த இக்‌ காம 
'கோயை அறிந்திருந்தும்‌ இவ்வூரிலுள்ளார்‌ அதனைத்‌ தீர்க்க 
வாற்றாராயினும்‌, ஒரு ௮ன்பு செய்தலையும்‌ அறிஇன்‌ றிலர்‌. 

என்னிடத்து நிகழ்கின்ற வருத்தத்தை யான்‌ அறிக்‌ 
தேன்‌. இனி இதனை நும்மிடத்தே தெளியும்படி பார்மின்‌, 
இத்தன்மைய மயக்க முறும்‌ காம ரோயாலுண்டாயெ என்‌ 
மயக்கம்‌ நீங்கும்படி, இருண்ட கூக்தலையுடையாள்‌ என்னை 
அருளும்படி பண்ணுவீராயின்‌ ௮௮ நமக்கு அறனும்‌ புகமு 
மாகும்‌. 


24 

இரந்து பின்னின்று தலைவன்‌ மடலேறிய வமி அவள்‌ தமர்‌ 
௮ஜ்சித்‌ தலைவியைக்‌ கோண்டுவந்து கேர்டுத்தலைக்‌ கண்டோர்‌ 
கூறுகின்றனர்‌ : 

மக்கள்‌ யாக்கை பெறுதற்கரிய. அதனைப்‌ பெற்றார்‌ 
இலர்‌ தாம்‌ விரும்பியவற்றைச்‌ செய்து திவினையை ஈட்டுவா. 
அதனால்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்று சொல்லப்படும்‌ 
ஒன்றின்‌ பகுதியையும்‌ சேரார்கள்‌. அவர்கள்‌ செய்து 
இரியும்‌ தொழில்‌ ஓன்றாக, அழகுபெற்று| நிற்கும்‌ பனையின்‌ 


234 கலித்தொகை வசனம்‌ 


மடலை ஏறி அவ்வூரிடத்தே எல்லார்க்குங்‌ காட்டி ஒருத்தியின்‌ 
அழயெ கலத்தைப்‌ பாடி வரும்படி ல்கள்‌ கூறின. அத 
லால்‌ யானும்‌ அதுவே துணிக்அ மடலேறிப்‌ பாடுவேன்‌. 

சரன்றிர்‌ வாழ்விராக! யான்‌, போரிடத்து வெற்றி 
யினையுடைய குதிரையின்மேலிருக்து போர்த்‌ தொழிலை 
கடத்தும்‌ ௮ண்மையுடையேன்‌. ஒருத்தி என்னை மாவல்‌ 
லாத மடன்மாவில்‌ ஏறி அ௮க்களத்தே தோன்றி மன்றின்‌ 
கண்ணே தன்னை கினையும்படி செய்தாள்‌. அவள்‌ என்‌ 
மனத்தள்ளே இருந்து பின்‌ நிருட்டோன்றி நின்ற மதியி' 
அடைய கிழல்‌ பெயர்த்துக்கொள்ளுதற்கு அரியவாறு 
போலப்‌ பெற்றுக்கொள்ள ற்கு ௮ரியளாய்‌ இரா நின்றாள்‌. 

கேளீர்‌ சான்றிர்‌! யான்‌ உலகத்தை எல்லாம்‌ பாது 
காக்க முய னும்‌ உள்ளமுடையவன்‌. என்னை ஒருவரிடம்‌ 
ஒருத்தி செய்தாள்‌. அவள்‌, இழக்கில்‌ தோன்றுவதும்‌, 
பொய்யில்லாத உலகத்தவராற்‌ புகழப்படுவதுமாயெ குற்ற: 
மில்லாத சூரியனை யான்‌ பிடிக்க விரும்பின்‌ அத்தன்மை 
யனா யிருக்கின்றாள்‌. 

பரந்த சுணங்கினையும்‌ பெரிய தோளையுமுடையவள்‌ 
தான்‌ மறைர்தபொழுதே பொறுத்தற்கரிய நோய்‌ செய்யா 
கிற்பன. அவள்‌ குணம்‌ என்றும்‌ இத்தன்மைத்தோ 2 

சான்றீர்‌ வாழ்வீராக! சான்தீர்‌ ! தெளிந்த நாவினால்‌ 
வார்த்தை சொல்ல வல்லார்முன்‌ சொல்ல வல்லவன்‌ யான்‌. 
அவன்‌ என்னைப்‌ பிறர்‌ முன்னே ஒன்றையும்‌ கல்லாத 
தன்மையள்‌ அகக்‌ காட்டினாள்‌. அவள்‌ இராக்காலத்து 
இடியை உமீழ்‌ன்ற மேகத்தின்‌ இருளைக்‌ இழிக்கும்‌ மின்‌ 
லைப்‌ பிடிப்பேனென்று ஒருவன்‌ கருதிய தன்மையளாய்‌ 
இரா கின்றாள்‌. 

இவ்வாறு சொல்லி அவ்வரிடத்துத்‌ தெருவிடத்துக்‌ 


கலித்தொகை வசனம்‌ 235 


கண்டார்‌ வருந்த மடன்மாவை ஏறிப்‌ பாடினான்‌. அழகிய 
ஆபரண மணிந்தவளைத்‌ தான்பெறக்கருதி அவன்‌ பொருத்த 
மான வார்த்தைகளாற்‌ பாடக்கேட்ட தமர்‌, குடிப்பமுதா 
மென்று அஞ்சி அவளை அவ்விடத்தே கொண்டுவம்‌ து 
கொடுத்தார்‌. அவர்கள்‌ அவளைக்‌ கொடுத்தது. போர்த்‌ 
தொழில்‌ வல்ல பாண்டியனுக்கு அஞ்சப்‌ பகைவர்‌ அரிய 
திறை கொடுத்ததுபோன்றது. ஈது ஒரு மகட்கொடை 
இருரம்தவாறென்னே! (என்று கண்டார்‌ கூறி அதிசயித்த 
னர்‌.) 


25 

இது தலைவன்வரை விடைவைத்துப்‌ பிரிவிடை நீடித்த 
வழி; தலைவி, பிரிவாற்றது நாணம்‌ எல்லைகடந்து கலங்கி 
மோழிந்து ௮றிவமிந்தவிடத்து ௮வன்‌ வந்து சரத்‌ தேளிந்தமை 
யைக்‌ கண்டார்கூறியது : 

கேட்பீராக! இவள்‌, தன்னுடன்‌ சேர்ந்து விளையாடும்‌ 
ஒள்ளிய கெற்றியுடைய ஆயத்தாரோடு கூடி. விளையாடு 
மிடத்தும்‌, முட்போன்ற தனது பல்லின்‌ நுனி தோன்ருமற்‌ 
சிரிக்கும்‌ இயல்புடையவள்‌ ; அவள்‌ இரிப்பை உள்‌ அடக்கிக்‌ 
கொண்டு முகத்தாலும்‌ கண்ணாலும்‌ இரிப்பவள்‌. அவள்‌ 
இப்பொழுது பெண்‌ தன்மையின்றிப்‌ பிறர்‌ கேளாமற்‌ கூற 
வேண்டிய மொழிகளை எல்லாருங்‌ கேட்கும்படி கூறுவாள்‌ ; 
நிரைத்த பற்களின்‌ மேற்பக்கம்‌ தெரியும்படி பலத்துச்‌ 
சிரிப்பாள்‌. சிரிக்கும்பொழுதே பூ மலர்க்தாற்போல அழ 
குடைய கண்கள்‌ இமை நீர்‌ நிறையும்படி அழும்‌. இவள்‌ 
இங்கனம்‌ அழுதற்குக்‌ காரணம்‌, ஒருவரை ஓருவர்‌ காத 
லித்துப்‌ புணர்ர்தபின்‌ ஒருவர்‌ மற்றவர்க்கரியராம்படி பிரிவு 
கிகழ்ச்ததனாலாகும்‌. இர்கில்மை; யாழை மீட்டுப்‌ பாடும்‌ 


236 கலித்கொகை வசனம்‌ 


இனிய ஓசையைக்‌ கேட்பவர்கள்‌ இன்புுதற்குமுன்‌ நரம்பு: 
அனத்த தன்மையுடையது. இக்கனத்த குழை அணிந்த. 
வன அ அயர்தரும்‌ குணம்‌ எம்மை வருத்‌அமென்று கருதாது 
இல்லிடம்‌ வர்தேம்‌. குஅனை யாம்‌ இதனை முற்றாகக்‌ காண்‌ 
பேம்‌, என்று குறு நீவிர்‌ எல்லாரும்‌ யாது கரரியஞ்‌. 
செப்‌இர்‌2 

இங்கனம்‌ வந்த நீர்தான்‌ என்னை இகழ்னெறீரோ 8 
மானுற்ற வருத்தத்தை எனக்குத்‌ தந்தவனுடைய மாயத்‌. 
சைச்‌ தத பரந்த மார்பை யான்‌ தழுவி அவனைக்‌ கூடப்‌ 

றி 


பெ அஃது இகழ்ச்சி இன்றாம்‌. இங்கனம்‌ என்னைச்‌ 
ச es இவனென்று யான்‌ முன்‌ கூறினேன்‌. அத. 
ஊைக்‌ கேட்ட கிர்‌ ௮வனாலுற்றது எத்தன்மைத்து என்று. 
ர்‌. வ்வாறாயின்‌, யானுற்றது இதுவென எழு 
லப்‌. அறத்தொடு கிலைகளுள்‌ ஓன்றை உம்மனத்‌. 
i பொருக்க கூறும்‌ அறிவுடையேன்‌ ஆயின்‌ யான்‌ 
கனம்‌ வருக்கவேனோ ? அவ்வறிவு கெட்டமையால்‌ 


ற்ற வருத்தம்‌ இத்துணை வருத்தமென யான்‌ உமக்குக்‌. 
அவன்‌ ; அதனைக்‌ கூறக்‌ கேண்மின்‌ ; சான்றீர ! 
எனது இற்றில்லுள்‌ அவன்‌ கூடம்‌ இழைத்தான்‌. 
அவனை யான்‌ கூடு? வேனே என்று ஆராய்ந்தேன்‌. அக்கூடத்‌ 
தில்‌ ஒரு பாகத்தை யான்‌ இழைத்த அளவில்‌ முழுதும்‌ வளை 
வில்லாத இளம்பீறையைக்‌ கண்டேன்‌. கண்டு இது வானத்‌. 
திலே பின்பு கிறைமதி யாய்‌ வருத்துமெனக்‌ கருதி 
ஈனுடுத்த அடைத்‌ தலைப்பால்‌ அதனை மூடி அகப்படுத்நிக்‌ 
கொள்ளப்போனேன்‌. யான்‌ அதை அகப்படுத் தினால்‌ நீல 


மணிபோன்ற தஇிருமிடற்றையுடைய கொன்றைமாலை சூடிய 


கடவன்‌ ௮ம்மாலையோடு ஏ ரூூதத்கு அதனைத்‌ தேடித்‌ திரிவர்‌ 
என்று எண்ணினேன்‌. எண்ணி ! கெஞ்சே ! இது பின்பு 


வருத்துமென்பதை நினையாது இதனை அவற்குக்‌ கொடுத்து. 


கலித்தொகை வசனம்‌ 27 


ஒருவகைப்பட்ட உபகாரியாவாய்‌ ; யாம்‌ அறிவுடையேம்‌ ! 
என்று நெஞ்சைக்‌ தேற்றி அதனைக்‌ கைவிட்டேன்‌. பின்னர்‌ 
அவர்‌ வருவாரோ 2 வந்தால்‌ யான்‌ உடன்படாதவரை 
இகழ்ச்திருப்பேனே 2? என்று எண்ணினேன்‌. கவிந்த 
செறிந்த இருளுடைய இரவைக்‌ காவலர்‌ காவல்‌ புரியும்‌ இர 
வில்‌ கனவில்‌ யான்‌ நினைந்தவாறே அவன்‌ வந்து தோன்றி 
னான்‌. யான்‌ அவனை வளைக்து பிடித்துக்கொண்டேன்‌. 
அதனாற்‌ பெற்றதென்‌ 2 அங்ஙனம்‌ பீடித்துக்‌ காண்பேனா 
கப்‌ பையென விழித்தேன்‌. யான்‌ பிடித்த கைக்குள்ளே 
மறைந்து அவன்‌ தோன்ரறானாயினான்‌. 


இனி யான்‌ ஞாயிற்றைக்கொண்டே அவனைக்‌ காண்‌ 
பேன்‌ என்று கருதினேன்‌. கருதியிருக்து மற்றை நாள்‌ 
அரந்தியிலே ஞாயிற்றை கோக்கக்‌ கிரணங்களைப்‌ பிறர்க்குப்‌ 
பகுத்‌.துக்கொடாத ஞாயிறே 2 கதிர்களோடு நீ அத்தகிரியை 
அடைகன்றாயாயின்‌, அவரை நினைத்துத்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு என்முன்னே நிறுத்தி என்‌ கையிலே உன்‌ கையை 
நீட்டித்‌ தப்பாமற்‌ றருவாயாயின்‌ உயிர்‌ திரியாக என்‌ செஞ்‌ 
சாயெ அகலிலே கொளுத்திய காமத்தி அவியும்‌” என்றேன்‌. 
அதற்கு மறுமொழி கொடாது ௮து அத்தசரியிற்‌ சென்‌ 
றது. அதனை யான்‌ சோக்கி  மறுவில்லாத சுடரே? அத்த 
இரியைச்‌ சேர்னெறாயாயின்‌, நீ கடல்‌ நீரிடத்தே மீண்டு 
வர்து தோன்றிப்‌ பகற்‌ பொழுதை உண்டாக்கு மளவும்‌ 
தொய்யிலை எழுதாமற்‌ கெடுத்தவனை யான்‌ தேடுவேன்‌. 
யான்‌ தேடும்படி எனக்குக்‌ கை விளக்காகச்‌ லெ கிரணங்‌ 
களைப்‌ பகுத்தத்‌ தாராய்‌ ? என்று கூறினேன்‌. அச்சுடரும்‌ 
யாம்‌ அதனைக்‌ கெடுத்தால்‌ அவனைக்‌ கண்டு வெறுப்பேன்‌ 
என்று நினைத்து அதனைத்‌ தராது போயிற்று, போகவே 
யான்‌, “அவன்‌ எம்மை முன்னர்‌ விரும்பி நலத்தைச்‌ சதைத்‌ 


238 கலித்தொகை வசனம்‌ 


தான்‌. இங்கனஞ்‌ சிதைத்தவனை எதிர்ப்பட்டால்‌ யான்‌ 
கூடாமல்‌ வேறு யாத ? என்று கருதி, ( அத்தகரியில்‌ மறை 
யும்போது மன்றத்தில்‌ நிற்கும்‌ மூங்கில்‌ மேலே தோன்றும்‌ 
மலைபிடத்து மாக்தனிர்போலும்‌ நிறமுடைய வெயிலே ! என்‌ 
மிருதுவான தோளை மெலிவித்தான து வடிவழகன்‌ தன்‌ 
மையை யான்‌ விரும்பிக்‌ காண்பதல்லது அவன்‌ செய்தது 
திதென்பவற்றைக்‌ காணேன்‌. யான்‌ மாத்திரமல்லாமல்‌ 
பழைய இவ்வுலகத்து மகளிரும்‌ தங்கணவரைக்‌ கண்டாற்‌ 
கூடுவதல்லாமல்‌ புலக்து இருக்தார்‌ என்று கேட்டும்‌ அறி 
வையோ ” என்று கூறினேன்‌. இவ்வாறு கூறிக்‌ காமரோய்‌ 
என்‌ மனத்தைச்‌ சுழலப்பண்ணி செருப்பாக நின்று சுட்ட 
தாயினும்‌ அதனை மறைத்ததுபோல அழிய பூப்போலும்‌, 
கண்களிடத்துத்‌ தோன்றி நின்ற வெம்மையான நீரையும்‌ 
மறைப்பேன்‌. அதற்குக்‌ காரணம்‌, அர்நீரைத்‌ தெளிப்பின்‌ 
அன்புடைய இவ்வுலகு வேம்‌ தன்மையா யமிருந்ததென்று 
யான்‌ ஆற்றிய அருமையும்‌ கூறினேன்‌. யானுற்ற வருத்‌ 
தம்‌ இதுதானென்று சான்றோரை நோக்கிக்‌ கூறி, பின்னா, 
6 சான்தீர்‌ ! வருத்துங்‌ காமமும்‌ முதிர்ந்த அலரும்‌ என்னும்‌ 
இரண்டு துயரம்‌ உயிரின்‌ இரண்டு புறத்தும்‌ தூங்‌ என்னை 
வருத்தும்‌. இதனை உயிர்‌ வருந்‌துமட்டும்‌ வலீதிற்‌ பொறுத்‌ 
தேன்‌. இணி இறக்அபோவதற்கு முன்னே இதனைக்‌ களை 
வீராக? என்று கூறினாள்‌. பகலும்‌ இரவும்‌ கூட்டமின்றிக்‌ 
கழித்தன என்று எண்ணி வருக்தி அழுதனள்‌ 7 அழுது நீள 
நினைந்து வருக்திப்‌ பெருமூச்செறித்தாள்‌. அதன்‌ பின்பு 
விளக்சமுடைய இராக்காலத்தே காதலன்‌ வந்து வரைர்து 
கொண்டான்‌. அவள்‌ கணவனது அழயே மார்பைப்‌ 
புணர்க்து தேற்றாுவீரை கலங்கல்‌ நீரைத்‌ தெளிவித்தது 
போலத்‌ தெளிச்து அவன்‌ பழைய நலத்தைப்‌ பெற்றாள்‌. ஆத 
லால்‌, யாமும்‌ இவர்களை உண்மையாக மணியும்‌, அதனிற்‌ 


கலித்தொகை வசனம்‌ 229 


பிறந்த நீரும்போல வேறல்லரெனத்‌ அணியக்‌ கடவேம்‌ ? 
எனக்‌ கண்டார்‌ கூறினர்‌. 


26 

இதுவும்‌ அது : 

அகன்ற ஊரிடத்திருக்து கனவின்கண்‌ அவனோடு கூடி 
இன்புற்றாள்‌. இருளை நீக்கும்‌ நிலவுடைய சந்தின்‌ போன்ற 
வன்‌ நீங்கினான்‌. அப்போது பகற்காலத்து ஒளி கெட்ட மதி 
போல அவள்‌ ஒளி கெட்டது. நெற்றியினின்றும்‌ திலதம்‌ 
போனது. நீலமணியின்‌ ஒளியைத்‌ தன்னொளி விட்டு மாறு 
படுத்தும்‌ பொன்னின்‌ ஒளியோ 2 மார்தளிரின்மீது கோங்‌ 
கம்பூவின்றாஅ பரந்த ஒளியோ 2 என்று கண்டார்‌ கூறும்‌ 
படி தன்‌ மேனியை மறைக்கும்‌ பசலையளானாள்‌. தன்‌ நெஞ்‌ 
சம்‌ மிஞுந்த இன்பத்தோடு பொருந்தி இருக்ததையும்‌ ௮௮ 
கழிர்ததையும்‌ நினைந்து காணாற்‌, பிறர்‌ முகம்‌ ரோக்காள்‌. 
நிலத்தை ரோக்குவாள்‌. அஞ்சி அழுது பலவுஞ்‌ சொல்லி 
நிற்பாள ; என்று கூறி இவள்‌ ஒருத்தி இவ்வாறு வருத்த 
முற்றாள்‌ என்று கூறுகன்றவர்களே ! 

யான்‌ பொன்‌ செய்தேன்‌. எனக்குற்றதைக்‌ கேட்பீ 
ராக என்று கூறினாள்‌. வஞ்சனையாகத்‌ தான்‌ வாசித்த 
யாழோசையைக்‌ கேட்ட அகணமாவிள்‌ இன்பம்‌ போம்படி 
கெடுத்து அதன்‌ உயிர்‌ போம்படி ஒரு பறையைத்‌ தட்டி 
னற்போல, ஓருவன்‌ முன்னர்‌ வஞ்சித்து இன்பத்தை உண்‌ 
டாக்கிப்‌ பின்னர்‌ அவ்வின்பம்‌ போம்படி கைவிட்டான்‌. 
அக்களவொழுக்கத்தால்‌ என்‌ மெல்லிய தோளை மெலிவித்‌ 
தவனை நினைந்து அவனுறைகின்ற இடத்தே சென்று வரு 
தற்கு நெடுங்‌ கரலமாயிற்று ? என்று கூறினாள்‌. 

இவ்வாறு கூறியவள்‌ அவனைக்‌ கொண்டுவருதலுங்‌ 


240 கலித்தொகை வசனம்‌ 


கூடும்‌. £நிரும்‌ கூடி சவகண்டம்‌ எனக்‌ கூறும்‌ உலகத்தில்‌ 
அவனைத்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ கொண்டுவந்து எனக்குத்‌ தரப்‌ 
பெறின்‌ யாலும்‌ பிறமகளிரைப்போல நிறை என்னும்‌ குண 
முடையேனவேன்‌ ' என்றும்‌ கூறுகின்றாள்‌. 

₹ இவன்‌ ஒரு காளாயினும்‌ அவனைக்‌ கூடி முயங்குவள்‌, 
என்று கருதி என்‌ பின்னே பின்னே வரா நின்றிர்‌ ; இவள்‌ 
முன்னிலும்‌ அதிகம்‌ வருந்தினாள்‌ என்று கருதி அவ்வி 
டத்தே கின்று அவனுக்கோர்‌ இங்கு வந்ததோவென்றும்‌ 
சொல்லா நின்றீர்‌) இன்னும்‌ ஐயோ! இவள்‌ வருத்தம்‌ 
எய்‌னஞனள்‌ என்று மயங்கா கின்திர்‌ ; இவ்வாறு உண்மை 
யுணரான மயங்காதிர்‌.. என்‌ இனிய உயிரை ஓத்தவனுக்கு 
யாதும்‌ திமை நேரவில்லை என்பதை அவனுயிரோடு ஒன்றா 
யெ என்றுயிர்‌ காட்டா நிற்கும்‌. அதுகேட்டு அவர்கள்‌ 
சின்ன இவ்வாறு வருத்தினவனை ஞாயிறு வருத்தும்‌ ? 
என்றார்‌. 

அஅசேட்டு * நடுவு நிலைமை செய்யாமல்‌ பழி நீக்கும்‌ 
ஞாயிறே! உலஃயல்‌ அறியாதாரிடத்து மிகவும்‌ கோபித்தற்கு 
நீ விசைக்துசெல்வா"யென அவர்கள்‌ கூறக்கேட்டு, நின்னை 
வழிபட்டு ரி அவரை மிகச்‌ சிறுதபடி இரந்துகொள்ள வர்‌ 
தேன்‌. கி, என்‌ செஞ்சு வருந்தும்படி கைவிட்டவனைக்‌ 
கண்டு றுமிடத்து என்னையும்‌ றுவாய்‌. நீ அவனை மிகச்‌ 
சிறில்‌ யான்‌ இறக்கும்படி நேரும்‌? என்றாள்‌. 

இங்கனம்‌ கூறும்போது “ஞாயிறு படும்‌ செரமாயிற்று, 
பிரிக்தார்க்கு வருத்தம்‌ தரும்படி மரக்‌ தளிர்போல்‌ கிறம்‌ 
கொண்ட மாலைக்கு முன்னய இக்காலத்தில்‌, இவ்வூரின்‌ 
மகளிர்‌ தாம்‌ தனிர்‌ விரவின மாலைகளைச்‌ குடி ஆடவர்‌ மேற்‌ 
ரும்‌ வைத்த சலத்தைப்‌ பாடி இன்புறுவார்கள்‌. அச்சாமரந்‌ 
தளிர்க்குவ்‌ காட்டிடைச்‌ சென்றவர்‌ மீண்டு வரின்‌ அவர்‌ 
களைப்போல யாம்‌ மனம்‌ மகமுவேம்‌. அனால்‌ அவர்‌ வரக்‌ 


கலித்தொகை வசனம்‌ 241 


கண்டிலேம்‌” என்று கூறினாள்‌. கூறியான்‌ தளிர்க்குமாறு: 
எங்ஙனம்‌ என்பீராகில்‌, “என்‌ தோளைச்‌ சேர்கன்றவன்‌ 
நெய்தற்‌ பூவைப்‌ புறவிதழொடித்து மாலை கட்டிச்‌ சூடவும்‌ 
வல்லன்‌, நெடிய மிருதவாய தோளிலே காமள்‌ சிலையாகிய 
எமுதுகரும்பை எழுதவும்‌ வல்லன்‌. இளமுலமேற்‌ ெொய்யிர்‌: 
குறம்பாற்‌ கொழ, எழுதவும்‌ வல்லன்‌. தன்‌ கையின்‌ வில்லைத்‌ 
தொழில்‌ கொள்ளவல்ல காமனை அவன்‌ ஒப்பன்‌. கூடுங்‌ 
காலத்து நிகழ்த்தும்‌ தொழில்‌ பலவும்‌ செய்யவும்‌ வல்லன்‌, 
இவ்வாற்றான்‌ என்‌ மனம்‌ தளிர்க்கும்‌ ' என்று கூறினாள்‌. 

இங்ஙனம்‌ கூறும்போது மாலைக்காலம்‌ வந்தது. அத: 
னைக்கண்டு, என்னுள்ளங்‌ குவியுமாஅபோல நெடிய கழியின்‌ 
மலர்கள்‌ குவியும்‌. இரங்கும்‌ என்‌ நெஞ்சம்போல கோவலர்‌ 
குழலோசை தோன்றும்‌. அலையும்‌ என்‌ மொழிகள்போல: 
வண்டுகளின்‌ செவ்வழிப்‌ பாட்டு அடங்கும்‌, கெட்டுப்‌ 
போன என்‌ அழகுபோலப்‌ பகற்காலத்தின்‌ ஒளி மமுங்கும்‌. 
கலக்கத்தோடே வந்த காலனைப்போல என்மேல்‌ மாலைக்கால' 
மும்‌ வந்தத, இனி எங்ஙனம்‌ ஆற்றுவேன்‌ என்ற கூறினாள்‌. 

கூறி அம்மாலையை வரவிட்ட ஞாயிற்றை நோக்கச்‌ 
சுடரே ! யான்‌ செயலழிர்‌து இராக்காலத்தே வருர்அம்படி 
நீ போனாய்‌. அருள்‌ இல்லாதிருந்தாய்‌, நீ வாழ்வாயாக! 
என்று கூறினாள்‌. 

கூறி, இரவில்‌ இறந்தேனாபினும்‌ தீதில்லையாகும்‌. தங்‌: 
கணவர்‌ இறக்கப்பெற்றவர்‌, ௮க்கணவர்மீ. அள்ள விருப்பத்‌ 
தோடு இறப்பாராயின்‌ சுவர்க்கத்திற்‌ சென்று அவர்கள்‌ 
விரும்பியவற்றை விரும்பியவாறே பெறுதல்‌ மெய்‌ என்று: 
நூல்கள்‌ கூறும்‌. யானும்‌ அவன்மேலே விருப்பத்துடன்‌ 
உயிர்விட்டு அவ்விடத்து அவனைப்‌ பெற்று எவ்விடத்தும்‌ 
புகமுடையனாவேன்‌ இணி வருத்தம்‌ ஏன்‌?” என்றும்‌. 
கூற்னாள. 


242 கலித்தொகை வசனம்‌ 


கூறி, * முற்பகல்‌ செய்தான்‌. மீறள்கேடு தன்கேடு பீற்‌ 
பற்‌ கண்டுலீடும்‌, என்னும்‌ பழமொழி உள்ளது... அவ்‌ 
வரது, நீரில்‌ அலர்க்த மிலமென அவர்‌ புகழும்படி அம்‌ 
காளிற்‌ பெரிய வருத்தஞ்செய்த என்‌ கண்கள்‌ இப்பொழுது 
பிர்க்கம்‌ பூப்போல்‌ பெரிதும்‌ பசக்தன. இதனையும்‌ என்‌ 
வருத்தத்தையும்‌ கண்டும்‌ அருளின்மையில்‌ அவனை எனக்குக்‌ 
காட்டாது இவ்வூர்‌ 'நின்று அலர்‌ தூற்றும்‌. உயிர்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ அரசனும்‌, எனக்கனிய உயிரை ஓப்பானைக்‌ 
காட்டி என்றுபிரைக்‌ காவாது இருத்தல்‌ என்ன பயனைக்‌ 
கருதியோ ? என்றுவ்‌ கூறினாள்‌. 

இவ்வாறு கூறும்படியான காம கோயாகவே மயக்கங்‌ 
கொண்டவள்‌, பல மலைகளைக்‌ கடந்து போனவன்‌ வரை 
வோடு வக்து சேரப்பெற்றாள்‌. அதனால்‌ பாண்டியனை உற 
வாடி அவன்‌ மனத்தை மகழ்வித்த தேயத்தவர்கள்‌ இன்ப 
முற்று வாழ்வதுபோல அவனால்‌ இழந்த கலத்தை இனிய 
மகழ்ச்சியோடு எய்தினாள்‌. (இஃது என்ன வியப்பா யிருந்‌ 
தது எனக்‌ கண்டார்‌ கூறினர்‌.) 


27 
டுதுவு அது 

“நல்ல தெற்றியை யுடையாய்‌ ! இவள்‌ ஒருத்தி தனக்‌ 
குரிய கரணினைக்‌ கைவிட்டுத்‌ தன்‌ மனத்தே ஓன்றை பிணைத்‌ 
அப்‌ பெருமூச்செறிகன்றான. வீழ்கின்ற கண்ணீரைத்‌ 
அடைத்துப்‌ பிறரை கோக்காது நிலத்தை கோக்குகன்றுள்‌. 
தன்னை, £ நி உற்றது என்ன? என்பார்க்குக்‌ கனவின்கண்‌ 
வாய்‌? வருவிக்‌ கூறுவாரைப்போல உத்தரமல்லாத லெ 
சொல்லிச்‌ சிரிக்கின்றாள்‌. இங்கனம்‌ தெளிவும்‌ மயக்‌ 
அமும்ரய்‌ மயங்கி, வேறும்‌ அத்தன்மையவாகய துன்பங்கள்‌ 


சலித்தொகை வசனம்‌ 243 


தன்னிடத்தே கொண்டு நின்று வருந்துகன்றாள்‌. இவள்‌ 
யாது அன்பம்‌ உற்றாளோ 2 இவளைக்‌ காண்பாயாக) யாஞ்‌ 
சென்று இவர்‌ கூறும்‌ வார்த்தைகளைக்‌ கேட்போம்‌ என்‌- 
ரூர்கள்‌ ? என்னு கூறினாள்‌. 

அங்ஙனங்‌ கூறியவள்‌, இவள்‌ கூறுவதைக்‌ கேட்போ 
மென்ற தஅும்மிலே கூறிவந்த, * 1௨! நீ என்ன வருத்தமுற்‌ 
றாய்‌? யார்‌ நினக்கு வருத்தஞ்‌ செய்தார்‌ 2 நினக்கு உற்ற: 
வருத்தத்தை எங்கட்கு உரை? என்று சொல்லி என்னைக்‌ 
கேட்னெறவர்களே! அத வந்த வகையை என்னிடத்திற்‌ 
நெரியக்கேண்மின்‌! ஒருவன்‌ என்னை நோக்க, ௫ கொத்தான 
கூர்தலுடையாய்‌! எனக்கு உற்ற வருத்தத்தை யான்‌ 
நினக்கு வந்து உரைக்குமளவும்‌ என்னுயிர்‌ போகாமற்‌ 
றங்கிற்று என்று கூறித்‌ தன்னோடு யான்‌ மருவுதலச்‌ செய்‌ 
தான்‌. அவன்‌ பீரிக்தபோன அக்காலந்‌ தொடங்கி என்‌ 
கெஞ்சு என்னை அவன்‌ மருவின இடத்தே அகப்பட்டு நின்று 
விட்டத. இனி அவனுள்ள இடமெல்லாம்‌ தேடித்‌ திரிர்‌து 
என்‌ நரெஞ்சினைக்‌ கூட்டிக்கொள்வேன்‌ ? என்றாள்‌. 

அவள்‌ அர்திக்காலத்தே அயருற்றுக்‌ கூறினாள்‌ : இனி: 
மாலைக்காலத்‌அத்‌ தன்னாற்‌ ஹேடுதல்‌ அரிதென்று கருதினாள்‌. 
மதியைக்கண்டு அதனோடு சேந்த.முயல்‌ தேடித்‌ தருமெனக்‌ 
கருதினாள்‌. கடல்சூழ்க்த உலகமெல்லாம்‌ பார்த்துத்‌ இங்க 
ளுள்‌ இருக்கும்‌ முயலே! இவ்வுலகத்தில்‌ என்‌ கணவன்‌ 
இருக்கின்ற இடத்தைக்‌ காட்டுவாய்‌. அவனிருக்கின்ற 
இடத்தைக்‌ காட்டாயாயின்‌ நினக்குப்‌ பகையாகிய நாயை 
நின்னிடத்தே ஏவுவேன்‌. அதுவன்றி, வேட்டுவருள்ள 
இடத்தே சென்று ஒரு முயல்‌ உண்டென்று கூறுவேன்‌. 
நீ அரணாக உறைனெற திங்களோடே நின்னை அலைத்து 
விழுங்கும்படி. மதிக்குப்‌ பகையாகிய பாம்பைச்‌ செலுத்து 
வேன்‌” என்று அவ்‌ வர்திக்காலத்தே நின்று தன்‌ கெஞ்சி 


244 கலித்தொலக வசனம்‌ 


அள்ள வருத்தத்தைச்‌ சொன்னாள்‌. ௮து வெள்ளிய மேகத்‌ 
இல்‌ மறைக்தசதைக்‌ கண்டு, நீ மதியோடே வெண்‌ 
மேகத்தே ஓடிச்‌ சென்று புகா நின்றாய்‌. ஆதலால்‌, சிறிது 
என்னைப்‌ பார்த்தி நீ எனக்காகத்‌ தேடிப்போகின்றாய்‌ 
போலே இரா கின்மய்‌? என்று கூறினள்‌. 


ம கரிய மேகத்திற்சென்று மறைந்தது. அதனை 
நோக்கத்‌ தேடுமாறு அதற்குக்‌ கூறக்‌ கருதினாள்‌. அக்‌ 
கள்வனால்‌ மறைந்திருக்க முடியுமோ என்று காட்டும்படி 
தாழை கிற்கும்‌ செம்மணலுடைய கடற்கரைச்‌ சோலைக 
டோம்‌ ஓடிச்சென்று பார்ப்பேன்‌. அங்கனஞ்‌ சென்று 
ரர னவர்‌ ஓடிச்சென்று அவனை ஓளித்திருக் து காணக்‌ 
கடவேன்‌ ? என்று கருதினாள்‌. 


பின்பு அவள்‌ *௮வனிருக்கும்‌ இடங்களும்‌ கூறக்‌ கருதி 
ன்‌. அடம்பீன்‌ மலரைப்‌ பறித்து, எமக்குத்‌ தரும்‌ மாலை 
யைக்‌ கட்டின இடத்தே பாராய்‌; யாம்‌ வைத்து விளை 
யாடும்‌ பாவையையும்‌ மலர்களையும்‌ கொண்டுவம்‌ து நமக்குக்‌ 
காட்டி யான்‌ தனக்குப்‌ பின்னே செல்லும்படி அவன்‌ 
அவற்றைக்‌ கொண்டோடிய இடத்தே பாராய்‌, எமக்குத்‌ 
தான்‌ தொய்யிலை எழுதிய அவ்விடத்தே பாராய்‌. மனத்தில்‌ 
அன்பீல்லாதவன்‌ *தையால்‌ ! கின்னைப்‌ பிரியேன்‌ நீ தெளி? 
என்ற தெனிலித்துப்‌ பின்னர்‌ மெல்லப்‌ பீரிர்த அவ்விடத்தே 
பாராய்‌” என்னு கூறினள்‌. 

அவ்வாஅ கூறுதலும்‌ அம்முயல்‌ கருமேகத்தில்‌ 
மறைக்‌தபோயிற்று. அதனைக்‌ கைவிட்டு இடையே தன்‌ 
மேல்‌ வந்து விசய காற்றை சோக்கனாள்‌. 6 காற்றாகய தெய்‌ 
வமே! நீ இங்களின்‌ ஒளிபோலன்றி அகாயத்தும்‌, உலகத்‌ 
இம்‌ பரக்கும்‌ கதிர்களுடைய ஞாயிற்றின்‌ ஒளியுள்ள இட 
மெல்லாஞ்‌ சென்௮ தேடுதற்கு உரியை 8 ; ஒருவன்‌ உயர்ந்த 


கலித்தொகை வசனம்‌ 245 


தேரை ஏறிவர்து தன்னால்‌ அருளத்தக்கதும்‌ என்னுள்‌ 
எத்தே கெடாததஅமாயெ காம தோயைச்‌ செய்தான்‌. சோய்‌ 
செய்து கைவிட்டுப்‌ போன அன்பில்லாதவனை, அந்மோய்‌ 
இர்க்து யான்‌ தெளியும்படி எதிர்ப்படுவாய்‌. ஆசை மிகுதி 
யால்‌ எனது இயற்கை தலத்தை தகர்ந்து பின்பு எம்மை 
ஒரு காரணமுமின்றி வெறுத்து, அவ்வியற்கை நலத்தைக்‌ 
கொண்டு இம்மண்ணகத்தே ஓளித்தவனைக்‌ கொண்டுவரக்‌. 
காட்டாய்‌. காட்டாயாயின்‌ என்‌ கண்ணீரைத்‌ தெளித்து 
அக்கண்‌ அழுகன்‌ ற அழலாலே நின்‌ மேனியெல்லாம்‌ சேரச்‌ 
சுடுவேன்‌ ? என்று கூறினாள்‌. 

அதனைப்‌ பின்னர்க்‌ காணாமையின்‌ தான்‌ அதனைத்‌ 
தேடக்‌ கருதினாள்‌. கடலை கோக்கனொள்‌. வருகின்ற கடற்‌ 
றெய்வமே! என்னைப்‌ பாதகாவாமல்‌ நீங்கனவனை யான்‌ 
தேடிக்‌ காணும்‌ இடத்தை நீ விட்டுப்‌ போவாய்‌ ; போகாத! 
அவ்விடத்தே ஏறுவாயாயின்‌ நின்‌ இடமெல்லாம்‌ வெறு 
மணலாம்படி என்‌ காற்புறத்தாலே நின்னுடைய நீரெல்‌ 
லாம்‌ போம்படி இறைப்பேன்‌. அ௮ முடியுமோவெனில்‌ 
அதற்குக்‌ கடவுள்‌ உதவியும்‌ உண்டாயிருக்கும்‌ ? என்றுங்‌ 
கூறினாள்‌. 

பின்‌ கடற்றிரை ஓடிவந்ததனைக்‌ கண்டாள்‌ ; கண்டு, 
( என்னைக்‌ கைவிட்டுப்‌ போனவனை நீ தேடிக்‌ கொண்டுவந்து 
தருவையாயின்‌ அதற்குக்‌ கைம்மாமுக என்னோயைச்‌ 
சொல்லி நினக்கொரு பாட்டினைப்‌ பாடுவேன்‌ என்றுங்‌ 
கூறினாள்‌. அங்ஙனம்‌ கூறிப்‌ பாடுகின்றாள்‌ : “என்னைக்‌ கடின 
அன்பர்‌ வந்து கூடுகின்ற காலம்‌ இரவோ பகலோ என்று 
அறியேன்‌ ; ஆதலால்‌ என்னை வருத்தும்‌ பகற்பொழு.து 
போய்‌ இராப்பொழுதர்வதாக என்று கருதிப்‌ பகற்‌ 
பொழுதை வெறுப்பேன்‌. பகல்‌ போய்‌ இராவான காலத்து 
அவ்விராக்காலத்தை அப்பொழுதே வெறுப்பேன்‌. கடலே ! 


246 கலித்தொகை வசனம்‌ 


யான்‌ உற்ற வருத்தத்தை நின்னை ஒழியப்‌ போக்குவரரைக்‌ 
காணேன்‌ ? என்றுவ்‌ கூறினாள்‌. 

கடலே! அறனில்லாதவன்‌ என்‌ கண்ணுள்‌ வந்து 
தோன்றுகையினால்‌ மூடிய இமையை விழித்துப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுவேனென்று கருதி யான்‌ விழிப்பேன்‌. பின்னை 
அவன்‌ ஓடிப்போய்‌ ஏன்னெஞ்ள்‌ மறைந்து நின்று அப்‌ 
மு யான்‌ துயிலாத காம கோயைத்‌ தாரா நிற்கும்‌. 
கடலே! ஊரை எல்லாம்‌ எரிக்கும்‌. கடிய கெருப்புத்‌ தன்னை 
அர்க்கும்‌. கீரைச்‌ சொரியச்‌ சனம்‌ அஅம்‌. அஅபோலன்றி 
அருளில்லாத என்‌ அன்பர்‌ எனக்குச்‌ செய்த இந்தக்‌ காம 
மாயே செருப்புத்‌ தனக்குப்‌ பகையாயெ நீருள்‌ புகினும்‌ 
வேகும்படி ௬டும்‌. கடலே! தன்‌ மனத்து ஒரு அணிவில்‌ 
லாதாள்‌ என்ன பித்தேறினளனென்று கூறி இக்காம நோயைப்‌ 
பெற்று அறியாதவர்கள்‌ என்னை இகழ்க்‌து திரிக்ன்றனர்‌. 
இக்காம சோய்க்குத்‌ கவத முடிவை அறியாதபடி 
என்னை விட்டு என்‌ வலியை அறுத்தவன்‌ மார்பினை, இத்‌ 
தன்மையாக வருமென்றறியின்‌ விரும்பின அக்காலத்தே 
முயங்கேன்‌ ? என்றும்‌ கூறினாள்‌. 

கடலோடு வருந்தி இவ்வாறு கூறினவளுடைய மனங்‌ 
கலங்கும்‌ வருத்தம்‌ இரும்படி அவள்‌ காதலர்‌ விரைந்து 
வந்தார்‌. அவளது மரற்றுதற்கரிய காம சோய்‌ தீர்க்து நத. 
லிற்‌ பசப்பும்‌ மாறினது. ௮து அறநெறி யறிந்து நடக்கும்‌ 
பார்வை யுடையவனை அத்திறமில்லாதார்‌ உண்டாகச்‌ 
சொன்ன திய மொழியெல்லாம்‌ நல்ல அவையுள்‌ அரப்‌ 
பட்ட வீடத்தக்‌ கெட்டதபோல்‌ இ, இருந்தது. இது என்ன 
வியப்போ! 


கலித்தொகை வசனம்‌ 247 


28 
இதுவும்‌ ௮து 


மக்கள்‌ விரைந்து விரும்பும்‌ சிறந்த காமம்‌ இரவிற்‌ 
கண்ட கனவுபோல்‌ நிலைபெறுதல்‌ இல்லாதிருந்தது, 
தழைத்த பல கூந்தலுடையளாகிய ஒருத்தி, தன்‌ கலங்களை 
யெல்லாம்‌ தகர்ந்து கைவிட்டவனை நினைந்து பெருமூச்செறி 
வள்‌ ; அவனோடு கூடுமாற்றைப்‌ பிறரோடு வினாவுவள்‌ ; 
நெஞ்சு சுழல்வள்‌ ; பெய்கின்ற மழையைச்‌ சேர்ந்த மதி 
போல்‌ தன்‌ முகம்‌ தோன்றும்படி, தன்‌ கயலை ஒத்த கண்களி 
னின்றும்‌ நீர்‌ அற்று வடியும்படி ஓயாது அழுவள்‌, அவனை 
மறந்தாளைப்போல ஆரவாரித்து இடையே சிரித்தலையும்‌ 
செய்வாள்‌. ஆதலினால்‌ தனக்குச்‌ றந்த காணையும்‌ மற்றும்‌ 
நற்குணங்களையும்‌ நிலைநிறுத்த நினையாது காமம்‌ ஒன்றை 
யுமே நினைந்து அவள்‌ சுழன்றாள்‌ என்று இங்ஙனம்‌ 
இகழ்ந்து கூறி எல்லாருங்‌ காண என்னைச்‌ சிரியா திருப்பிர்க 
ளாக. ஐயறிவினையுடையவர்களே ! சுருக்கமாக யான்‌ 
அதன்‌ தன்மை கூறுவேன்‌ கேளுங்கள்‌ என்று இவ்வா உறல்‌ 
லாம்‌ கூறினாள்‌. மகளிர்‌ தோள்களைச்‌ சேர்ந்த ஆவர்‌ 
அவர்கள்‌ வருத்தம்‌ மிகும்படி பிரிவர்‌. நீண்ட சுரத்தல்‌ 
கடந்து சென்றவர்‌ விரைக்துவந்து அருள்‌ செய்வர்‌. இவ்‌ 
விரண்டும்‌ பகலும்‌ இரவும்போல ஒருவரை ஓருவர்‌ ளிரும்‌ 
புவாரிடத்திற நறேன்றும்‌. இவ்வாறு இன்பம்‌, கிலையில்லாத 
தடுமாற்றமாகத்‌ தோன்றும்‌. இவள்‌ தனக்கேயன்‌,9ி உல 
கத்துக்‌ கூடியிரும்து வாழ்வார்களுக்கெல்லாம்‌ அன வரு 
மென்னும்‌ தன்மையும்‌ கூறினாள்‌. 

அவர்‌ சிரித்ததினால்‌ யாம்‌ இங்கன மாயினேம்‌ என்று 
அழுகின்றவள்‌ , அங்கு எழுந்த வெண்மேகத்தை கொக்கி 
“வானமே! நீ பெய்யாதே வந்து என்ன காரியஞ்‌ செய்‌ 

ச-_17 ப 


246 கலித்தொகை வசனம்‌ 


தாய்‌ 2 நின்‌ இனத்தோடே கூடுவாய்‌, என்‌ கண்ணீராற்‌ 
திறப்படைக்த கடலிலே நீரை முகந்து முழங்கி முன்னர்‌ 
என்னிடத்தே தாழ்க்தாய்‌. பின்னர்‌, என்னைத்‌ துறந்து 
கெருங்கய வளையை கெகிழப்பண்ணியவன்‌ போதய 
கானத்தே நெருப்புச்‌ சுடாமற்‌ அளியை வீசுவாய்‌.? 
என்றாள்‌. 

மீண்டும்‌ ௮வள்‌ உள்ளூரிலுள்ளாரை கோக்க, ஊரி 
இள்ஸீர்‌! இக்கடும்‌ பகல்‌, எமக்கு, எம்‌ கண்ணுறக்கத்தைக்‌ 
கைக்கொண்டு, பின்‌ என்னை நினையாக்‌ காதலன்‌ செய்த 
குணங்களால்‌ வந்த என்‌ இடையறா கோயால்‌ வருங்‌ குளிரை 
லேதுக்கொள்வதுபோல்‌ இழிந்தது. இது நுமக்கு யாது 
போல்‌ இருக்கன்‌ றது கூறுமின்‌ என்றாள்‌. அங்கனங்‌ கூறி 
இங்கனம்‌ 'வேதுக்கொண்டு என்னைக்‌ காக்கும்‌ கடும்‌ பகல்‌ 
ஞாயிறே! 8 எல்லாக்‌ கதிர்களையும்‌ பரப்பி இப்‌ பகற்பொழு 
தோடு போகாது நிற்றலை விரும்பினேன்‌. நீ போகில்‌ 
மயக்கந்தரும்‌ மாலைக்காலம்‌ இன்றுவர்‌ தென்னைக்‌ கொல்லா 
மற்போதல்‌ அரிது. அவள்‌ பின்னும்‌ ஞாயிறே! நீ என்‌ 
காதலரை விரைவாகக்‌ கொண்டுவந்து கடல்மேலே தோன்றி 
விடியற்காலையில்‌ வருவாயாக. யான்‌ என்‌ நேரயின்‌ ஈடுக்‌ 
கத்தையும்‌, மரஃையாகிய பகையையும்‌ பொறுத்து, உன்‌ 
னிடத்து, அவன்‌ இனியன்‌, அவனிடத்து நீ அனித்திராதே, 
என்று கெஞ்சினைப்‌ பாதுகாப்பேன்‌. பீன்னர்‌ அவனைக்‌ காண்‌ 
பேன்‌ " என்று கூறினள்‌. 

அங்கனம்‌ ஞாயிற்றை மோக்கிக்‌ உறினவுடன்‌ மாலைக்‌ 
காலமும்‌ திங்களும்‌ வச்தன. அவற்றால்‌ வருத்தம்‌ தாங்க 
மாட்டாத செஞ்சு, முன்‌ வளை கழலும்பழி என்னைக்‌ 
கைவிட்டு வருத்திய கன்வனை நினத்து என்னை ஒளித்துப்‌ 
போய்‌ அவனிடம்‌ சென்றது, பெருங்‌ கடல்‌ தன்னிறம்‌ 
தோன்றாமல்‌, கானல்‌ பறவைகளின்‌ றியும்‌, செய்தல்‌ இதழ்‌ 


கலித்தொகை வசனம்‌ 249 


குவிந்தும்‌ தோன்ற மாலை வந்தது. பின்னர்‌ 'விளங்கும்‌ 
நிலாப்‌ பரக்கும்‌ பொழுதில்‌ ஞாயிறு விசும்பையும்‌ நிலத்தை 
யும்‌ இசைகளையும்‌ அவனைத்‌ தேடித்‌ அழரவா நிற்கும்‌, இவ்‌ 
வாறு என்னை வருத்தியவனும்‌, தரன்‌ விரும்பரமல்‌ என்னால்‌ 
விரும்பப்பட்டவனும்‌, என்னோடே அயிலாஅ தனியே துயில்‌ 
கொள்வானோ 2 கொள்ளானோ ? என்று கூறினாள்‌. 

அங்ஙனங்‌ கூறி, எழுந்த திங்களை நோக்க, ௫ நிலவைக்‌ 
கான்ற இங்களே ! தோள்‌ மெலிந்த காலத்தில்‌ இறுக்கிச்‌ 
செருகலாம்‌ என்று எடுத்‌ துவைத்த வளை தானும்‌ கழலும்படி , 
அவன்‌ அருள்‌ செய்யாது பிரிந்தான்‌. எமக்‌ கருளாது 
கைவிட்ட காதலன்‌ செய்த மனக்‌ கலக்கக்‌ தரும்‌ காம 
நோய்க்கு, நின்னை ஒழிய அயலார்‌ எல்லாரும்‌ ஒரு மரும்‌ 
தைத்‌ தெளிவித்துக்‌ கூறார்‌. ஆதலால்‌ ஊரவர்க்கெல்லாம்‌ 
பெரிய இகழ்ச்சி உண்டாம்படி என்னுயிர்‌ போகா நிற்கும்‌. 
இதனை ரோக்கித்‌ இங்களாகிய தெய்வமே! நீ அவர்பாற்‌ 
சென்று என்‌ குறை முடிப்பாயாக ? என்று கூறினாள்‌. 

இங்கள்‌ மறைந்தது. அதனைக்‌ கைவிட்டு ஊரவரை 
ரோக்கி, ஈம்‌ வருத்தம்‌ உணர்க்து உதவின ஊரிலுள்ளாரே! 
அவனே, தம்‌ வருத்தம்‌ தீர்த்தம்‌ குரியானென்று கருதினர்‌. 
நீர்‌ இகழ்ந்திருப்பினும்‌ என்‌ கேள்வன்‌ சிறிதும்‌ என்னை 
இகழ்ர்திரான்‌. அயர்கொண்டேனஅ காம கோயை நீக்கு 
தற்கு இவ்வூரிலுள்ளார்‌ யாஅம பரிகாரம்‌ தேடார்‌? என்‌ 
றான்‌. 

(செறிந்த இருளுடைய மேகமே! நீ அவன்‌ இந 
கோயை நிக்கும்படி அவனைத்‌ தருமளவும்‌, வளைகழலம்‌ 
.பண்ணினவனது வருத்தத்தாலே எனக்குச்‌ சர்து தோறும்‌ 
சந்து தோறும்‌ காமத்தி மூண்டது. இதன்‌ வெம்மை ஆறு 
தற்கு நீ கடல்‌ நீரை முகந்து இடைவிடாது என்மீது அரி 
யைப்‌ பெய்தல்‌ வேண்டும்‌ ? என்றுங்‌ கூறினாள்‌. 


250 கலித்தொகை வசனம்‌ 


அங்கனங்‌ கூறிக்‌ காம கோயுடைய கெஞ்சிலே அடித்‌ 
க்கொண்டு வருந்தி அழுதாள்‌. அழுது; “நீங்கள்‌ எல்லி 
ரும்‌ சேடிச்சென்றம்‌ என்‌ கணவரைக்‌ காணப்‌ பெறீரோ ”' 
வென்ற கூறினாள்‌. அவட்கு உற்ற வருத்தம்‌ தமது நித்தி 
சையை வாங்‌ க்கொண்டு தன்னை நினையாதவர்‌ தன்னி 
டத்தே வரக்கண்டு அவர்‌ மார்பீடத்து, மாயவன்‌ மார்மீடத்‌ 
துத்‌ தீரச்‌ சேர்க்தாற்போலே, அவள்‌ சேர, ஞாயிற்றின்‌: 
முன்‌ இருள்‌ கெட்டனபோற்‌ கெட்டது. ஆதலால்‌, இவ்‌: 
லாராய்க்‌ தெடுத்த ௮பரண முடையவள்‌ பசப்புற்ற வருத 
தத்திற்‌ கடவுள்‌ உதவித்‌ ர்த்தாற்போல்‌ அவரும்‌ உதவித்‌ 
தீர்த்தார்‌” என்று கண்டார்‌ வியந்து தம்மிற்‌ கொண்டாடிக்‌. 


கூறினர்‌. 


29 
இதுவும்‌ அது 


கொடுங்கோல்‌ அரசன்‌, தன்‌ புகழ்‌ மிகும்படி சேர்ந்த. 
அமைச்சரை முன்னர்‌ நடுக்கமான மொழிகளைக்‌ கூறிப்‌ பின 
னர்‌ எல்லையில்லாத துன்பத்தை விளைவித்துக்‌ கொல்லும்‌ 
இயல்புடையன்‌. காட்டில்‌ அக்கொடுமையிலும்‌ கணவற்கா 
மகளிர்க்‌ லி ய காமத்தை நோக்கியும்‌ அவர்மேல்‌ 
அன்பில்லையா யிருகத.௮. 

ட அனறு ஈயின்‌ தலைவன்‌ இராக்காலத்தே வந்து அன்‌ 
னத்‌ தாகியாற்‌ செய்த மிருதுவான படுக்கையிலே கூடி 
ப ய எனத்‌ தின்‌ கிரை அகர்ச்து அருள்‌ செய்து நீங்கி 
ஞன்‌. அதனால்‌ சிறையா அ தன்னணிகலன்கள்‌ இதைந்தவ 
னாயின்‌. சனக்கபல்பாகிய கரனையும்‌ கிறையென்னும்‌ 
குணத்தையும்‌ தாங்குதல்‌ வேண்டுமென்று அறியாளாயி 
ஞள்‌. தன்‌ தோள்‌ மெலி, பெரிய கண்‌ நீர்‌ நிறைகையால்‌- 


கலித்தொகை வசனம்‌ 251 


அக்நீர்‌ தன்‌ குவிந்த முலைமேல்‌ வடியும்படி அவனைத்‌ தேத்த 
தன்மையில்‌ மனஞ்‌ சுழலா நின்றாள, * இனி யாம்‌ இவணி 
டத்தே சென்று இவள்‌ கூறுவனவற்றைக்‌ கேளாதிருப்‌ 
பேமோ?” என்று கூறி எம்மிடத்தே வருவீர்‌, வந்த 
ie எல்லிழாய்‌ ! பிரியேன்‌ என்று கூடி யவன்‌ பிரிதலின்‌ தாளை 
யும்‌ மறந்தாள்‌” என்று கூறி எனக்கு அன்புற்றிர்போல 
4 நீ என்னுற்றனை, ” என்று வினாவுவிர்‌ ! என்‌ வருத்தத்தை 
எல்லீரும்‌ கேட்பீர்களாக. எனக்றாச்‌ சறக்தவன்‌ என்‌ வலி 
யழியும்படி கைவிட்டான்‌. பெருகிவந்து என்மேல்‌ நிலை 
பெற்ற காம ரோய்‌, உலகத்தைக்‌ கோடை எடும்படியாகப்‌ 
பெய்யாமற்‌ போன மேகம்‌ வருத்துவதுபோனும்‌; வெள்ளம்‌ 
பெரு என்னுயிரை வருத்துமாற்றைப்போலும்‌, 

(அவன்‌ அன்பிலனாதலை அறியாதே அவனோடு 
புணர்ந்து தன்‌ அழ£னையும்‌ கரனையும்‌ உள்ளத்தையும்‌ இவள்‌ 
இழந்தாள்‌ என்று எண்ணியிருக்தீர்‌. அவன்‌ அன்பிலனல்‌ 
லன்‌. சிவந்த நிறமும்‌ புள்ளியுமுடைய தேருருள்‌ போன்ற 
அண்‌ ஈண்டு பெண்‌ ஈண்டுக்குச்‌ செய்யும்‌ இறப்புகளை யான்‌ 
நின்னிடத்தே நிகழ்த்தும்படி மினைக்‌து, அவை கிகழ்த கின்ற 
வற்றையும்‌ பாராய்‌ என்று, இர்த உடம்பினின்று போகின்ற 
உயிர்க்கு உறுதியாகும்படி கூறினான்‌. அதனால்‌ அவனது 
அன்புடைமை அறிந்தே யான்‌ அவனோடு சிரித்தேன்‌. அக்‌ 
காலத்து என்னாணும்‌, என்னலமும்‌, ஏன்னுள்ளமும்‌ புணர்ச்‌ 
சியால்‌ மிகுதியைப்‌ பெற்றன. அவை, அவன்‌ மிங்யெ அப்‌ 
பொழுதே அவனிடத்து மின்றுவிட்டன. ஆதலால்‌ ரோயும்‌ 
மிக உறும்‌, அதனைக்‌ கடக்கும்‌ தன்மை உடையேனல்லேன்‌" 
என்று கூறினாள்‌. 

என்னைப்போல எல்லைகாணாத காம கோயில்‌ முழ்காத 
வன்‌, பெருமை அழியும்படி பிரிக்து காணம்‌ முதலியவற்றைத்‌ 
தராத கொடுமையை நாடி அவன்‌ வந்த காலத்தன்றே (நி? 


252, கலித்தொகை வசனம்‌ 


இவை பெறுவது என்று கூறுன்றவர்களே ! யான்‌, 
கிறைந்த கதிருடைய ஞாயிற்றை நோக்கித்‌ இரையைத்‌ 
தருகின்ற கடல்‌ கூழ்ந்த உலகமெல்லாம்‌ தேடி அவனைக்‌ 
கொண்டுவா என்னுஞ்‌ சொல்லிவிட்டேன்‌. அதுவேயன்றி' 
யானும்‌ அவன்‌ இவ்விடத்துளன்‌ என்று சொல்லப்படும்‌ இட 
மெல்லாஞ்‌ சென்று தேடுவேன்‌. இங்கனம்‌ தேடுமளவில்‌ 
உயர்ச்சி தர்க்தவன்‌ பின்னை எவ்விடத்தே ஓளித்திருப்பான்‌? 
அவனை ௮கப்படுத்திக்சொண்டு ௮ச்கரணம்‌ முதலியவற்றை 
வாங்கியே விடுவேன்‌. என்னை வரைந்திருக்கன்றவன்‌ என்‌ 
னிடத்தினின்று நெஞ்சால்‌ நீங்கான்‌ ” என்றுங்‌ கூறினாள்‌. 
்‌ இவ்வாறு கூறியபொழுது மாலையும்‌ இரவும்‌ வருகின்ற: 
தனை உணர்க்தாள்‌. * மயக்கம்‌ மிக்க மான்பிணைபோல்‌ யான்‌ 
மயங்கும்படி வெவ்விய காம கேரயை உண்டாக்கும்‌ மாலைக்‌ 
காலமும்‌ வந்தது. அதனோடே, எரியின்‌ கொழுந்தபோற்‌: 
கொடிய இராக்காலமும்‌ வரும்‌. வருமாயின்‌ அதனிடத்தே 
யான்‌ பட்ட வருத்தத்தை, என்னைப்போல வருந்தும்‌ 
பல மகளிருக்குள்ளே சென்று கூறுவேன்‌. பலரையும்‌ 
அயிலப்பண்ணாம்‌ இராக்காலமே! என்னோயை நினக்குக்‌ 
குறைட்பட்டுக்‌ கூறின்‌ நீயும்‌ வருக்தித்‌ அயில்கொள்ளாயா 
வாய்‌. அதலால்‌ கினக்குச்‌ சொல்லேன்‌ ” என்றும்‌ கூறினாள்‌. 
£ இங்கள்‌ வருத்தும்‌ என்றுணர்க்தாள்‌. இங்கள்‌ பிறை 
யான பருவத்து உலகத்துள்ளாரால்‌ எதிர்கொள்ளப்படும்‌. 
அது முதிர்க்து, யான்‌ துயில்கொள்ளாமல்‌ என்மேல்‌ வர்து 
வளைத்தது. யானுற்ற கோயைக்‌ கூறி முறைப்படு மிடத்துத்‌. 
தன்‌ கதிர்கள்‌ ஒனி மழுங்‌2 ஈடுங்குவதுபோல அது ஓடி 
மீகவஞ்‌ சுழன்று இரியும்‌. அதலால்‌ நுமக்கன்றி (கேட்கும்‌) 
சான்றோருக்கு, என்னோயைக்‌ கூறேன்‌ ! என்றும்‌ கூறினள்‌. 
இவ்வாறு கூறிப்‌ பெரிய ஊரிற்‌ நெருவிலே யான்‌ உறு 
கன்ற வருத்தத்‌ இற்குப்‌ பரிகாரஞ்‌ செய்யாமற்‌ பெரிய உறக்‌ 


கலித்தொகை வசனம்‌ 258 


கங்கொள்ளக்‌ கருதிய சான்றீரே ! : மழையெல்லாம்‌ நின்று 
என்னிடத்தே பெய்யினும்‌ என்‌ மெய்யிடத்து நின்றெரியும்‌ 
காம நோய்‌ அறுமாறில்லை்‌,. இது தணீயும்படி உலகிலுள்ள 
நீரை என்னிடத்தே நிறையும்படி அடைத்துவைத்து என்‌ 
ணுயிரைப்‌ பாதுகாப்பீராக ? என்றுங்‌ கூறினாள்‌. 

£ அவன்‌ என்‌ கெஞ்சிடத்தே விடாமலிருப்பினும்‌ அவனா 
அம்‌ அடங்காத ரோய்‌ காந்தும்‌. கெஞ்சில்‌ நிற்கும்‌ அவன்‌ 
ஓருபொழுது நீங்கில்‌ அதற்கு நெஞ்சு வருந்தும்‌. இவ்வாறு 
என்னெஞ்சு வருந்துதலைத்‌ தாங்கமாட்டேன்‌. தாங்கமாட்‌ 
டாது, பல உறுப்புகளையுங்‌ கூட்டி இயங்குவதோர்‌ பொறி 
யாகச்‌ செய்த அழயே பாவைபோலத்‌ அன்பத்தில்‌ அழும்‌ 
இத்‌ தடுமாறும்‌ யாக்கையோடு சிறிது செல்வேன்‌. அதனாற்‌ 
றணியாத என அ நோய்‌ பிறரால்‌ அழித்தற்கரிய அரணின்‌ 
தன்மையுடையது. இவ்வரணை அழிக்கத்தக்க ஓர்‌ உபாயம்‌ 
நாடுவீராக ? என்றும்‌ கூறினாள்‌. 

இவ்வாறு அவள்‌ சொல்லுதலும்‌, கோடைகாலத்தில்‌ 
வானத்தே மேகத்தின்‌ அளியைப்‌ பெறுதற்குச்‌ சுழன்று 
திரியும்‌ வானம்பாடிக்கு அம்மேகம்‌ பெய்யும்‌. அதுபோலத்‌ 
தன்னுடைய நல்ல அழகையுடைய மார்பன்‌ வந்து அருள்‌ 
செய்து முயங்கனான்‌. அதனால்‌ ஆயிழையின்‌ அல்லரைகய 
குணம்‌ போயிற்றென்று கண்டார்‌ வியர்‌.௮ தம்மிற்‌ கூற்னார்‌. 


30 
இதுவுஃ ௮து 


தோழீ | தெளிந்த கள்ளையும்‌ தேனையும்‌ உண்டவர்க 
ளிடத்தில்‌ அறத்தொழில்கள்‌ தோற்றுமல்‌ விடும்படி. ௮.றமில்‌ 
லாத தீய மொழிகள்‌ தோன்றும்‌. அவர்களின்‌ மயக்கம்‌ 
போல நன்மக்கள்‌ ஆற்அதின்ற காமம்‌ உலகியல்‌ இறம்பி 
வேறோர்‌ பகுதியாய்‌ விட்டதோ 2 இவள்‌ தன்‌ கணவனில்‌ 


254 கலித்தொகை வசனம்‌ 


லாத தனிமையினால்‌ அழகழிந்தாள்‌. வேலின்‌ அதிபோலக்‌ 
கெரடுமையீனால்‌ கணவனை இழக்தவள்போலத்‌ தெருவிலே 
புறப்பட்டு வெய்யில்‌ தன்மேற்‌ படும்படி தன்‌ சிறிய அடியிற்‌ 
சிலம்பு ஒலிப்ப, எங்கும்‌ திரியும்‌ கில்மையளாயினாள்‌. அஅவு 
மன்றி, ஊண்‌ சிறிது மிலளாய்‌ மேனி மெலிக்து உயிரினுஞ்‌ 
சிறந்த சாணுஞ்‌ சிறிது மிலளாய்‌ ககுதலையுஞ்‌ செய்யா 
கின்றுன்‌. அப்பொழுதே பெண்டன்மையு மிலளாய்‌ அழு 
வான்‌. இதனை நெஞ்சால்‌ கினைந்து பார்மின்‌. அங்ஙனம்‌ 
நினைக்‌ பார்த்து இவளுற்ற வருத்தத்தை யாம்‌ இவ்வி 


டத்தே சென்று கேளாமோ 2 இவ்வாறு கூறிவந்து என்னை 
மொய்த்தப்‌ பாராதீர்‌. நமக்கு முன்னே வந்து சூழ்ந்து 
கின்ற இவரைக்‌ கண்டீரோ 2 இவர்களே சூழ்ந்து நிற்கத்‌ 
தக்கவர்கள்‌. எனக்குற்ற கெடுதிபோல இதற்கு முன்பு நீர்‌ 
கூறமில்லபோல்‌ இ ருந்தது. அக்கெடுதி அமக்கும்‌ ஒரு 
காலத்துண்டாம்‌. இனி யான்‌ கூறுவதைக்‌ கேட்பீராக. 
தேரஅ சிங்யெ காமத்தின்‌ மிகுந்த பகுதியும்‌ ஒரு காமம்‌ 
என்னு மால்களிற்‌ கூறுவர்‌. ஆதலால்‌ அதனை உற்று நின்ற 
என்ன இகழாதிர்கள்‌. இவ்விடத்து வரும்‌ துன்றவர்‌ யார்‌ 
என்று பிறர்‌ கேட்டு வருக்கும்‌ கிலைமை யேன்‌ 2 தாம்‌ விரும்‌ 
பிய ஆடவர்‌ தம்‌ மதிமயங்கும்படி கைவிட்டவிடத்து அவர்‌ 
பெற்ற அழகு கெடுன்ற தன்மை, வண்டு அகர்ந்த பூ தன்‌ 
புதிய சலம்‌ சிறிது கெட்ட நிலைமைத்துக்‌ காண்பீர்களாக 
என்றாள்‌. 


அவனேடே கலந்த கண்‌, புருவம்‌, தோள்‌, இடை, 
மழைபோல்‌ கீண்ட கூர்தல்‌ முதலியவற்றின்‌ அழகன்‌ பெரு 
மையை அறிந்து வீலை கொடுக்கத்‌ தக்கவனிடத்தில்‌ அவற்‌ 
ஹைக்‌ கொடாது, ஓருவன்‌ கூறிய பொய்யாகய வலையில்‌ 
என்‌ செஞ்சு அகப்பட்டுகிட்டது. இன்னுங்‌ கேளீர்‌" 
வாழ்வீராக! 


கலித்தொகை வசனம்‌ 255 


அவன்‌ இயற்கைப்‌ புணர்ச்சிக்‌ காலத்தும்‌ பல சத்தி 
-யங்களால்‌ என்‌ மனத்தைத்‌ தேற்றி அணைந்து முலையிடத்தே 
முயங்கினான்‌. அங்ஙனம்‌ தேற்றி முயங்கிப்‌ பின்‌ கைவிட்ட 
கொலைத்தொழில்‌ வல்லவனை யான்‌ முயங்கேனோ? அவன்‌ 
என்னைக்‌ கண்டானாயினும்‌ அவனால்‌ யான்‌ பெறும்‌ 
பொலிவை அறியமாட்டீர்‌ ” என்று அவரை நோக்கிக்‌ கூறி 
னாள்‌. அவர்கள்‌ யாதும்‌ மறுமொழி கூறாமையின்‌ ஞாயிற்றை 
நோக்க, “ஞாயிறே ! போக்கற்கரிய இருளைப்‌ போக்கும்‌ 
விசும்பிடத்து மதி தோன்றுமாறுபோல நீயும்‌ நீருளளே 
தோன்றுவை. அங்ஙனம்‌ தோன்றியவிடத்து அத்தேரை 
(மீன்‌ முதலியன) இரையென்று தின்னப்படுதலைப்‌ பரிகரித்‌ 
அக்கொள்‌. வானிடத்தே இருந்து எவ்விடமுங்‌ காண்‌: 
கின்ற நீ எனக்கென்ன காரியஞ்‌ செய்வை 2 ஒன்றுஞ்‌ 
செய்யாயாயினும்‌, இப்பொழு.௮ எனது கணவர்‌ எங்கிருந்தா 
ராயினும்‌ அவரை எனக்குக்‌ கொண்டுவக்து காட்டுவாய்‌, நீ 
காட்டாயாயின்‌, யான்‌ பின்‌ கதிர்களைப்‌ பிடித்துக்கொண்டு 
அவ்விசும்பிலே ஏறி அவனைப்‌ பார்ப்பேன்‌. அதற்கு நீ 
“செய்யுங்‌ காரியம்‌ எனக்கு அருளாத இணையில்லா தவனைத்‌ 
தேடி யான்‌ பிடித்துக்கொள்ளுமளவும்‌, மீ மின்‌ பல கதிர்‌ 
களை இவ்விடத்தே மிற்க விட்டுச்‌ சில கதிரோடே படுவா 
யாக. 

உலகத்தார்‌ வேண்டிக்கொள்ளும்‌ காரியங்களை மறாத 
ஞாயிறே ! ஐதமயிருடைய என்‌ முன்கையிற்‌ கிடக்கும்‌ 
வளையைப்‌ பீடித்துத்‌ தெரிவித்துக்‌ கூடின வன்‌, பால்‌ கறக்‌ 
கப்படாத காட்டெருமைகள்‌ நிற்கும்‌ காட்டைக்‌ கடந்து 
போயினானோ 2 அல்லது என்னோடு அன்புறாது இவ்வூரி 
டத்தே இருந்தானோ 2 இரண்டும்‌ அறிகன்றிலேன்‌. அவ 
னைல்‌ கூடப்பெறுது வருந்தா நின்றேன்‌. அதற்குமேல்‌ நீ 
உண்டாக்கும்‌ மாலைக்காலமும்‌ வந்தது. இனி இந்சோய்‌ 


256 கலித்தொகை வசனம்‌ 


என்னிடத்தினின்ற நீங்காத. அவன்‌ இவ்விடத்துள 
ஞயின்‌ அவனை எனக்குக்‌ காட்டுவாய்‌. காட்டினால்‌ கோபி 
யாது மனத்தினாற்‌ கைக்கொள்வேன்‌. ஞாயிறு அவனைக்‌ 
காட்டாமற்‌ பட்டது ; படுதலின்‌ அதனைக்‌ கைவிட்டு, நடுவு. 
நீல செய்தலன்றி ஒருபாற்‌ பாராத கூற்றமே! ருக்‌ 
கொடியுடைய இந்காமன்‌ செய்கின்ற கொடுமைகளை 
யும்‌ நீன்‌ ஓலையிடந்தே எழுத வைத்துக்கொண்டு தண்டிப்பை. 
அவன்‌ ஈமக்கு வழிபடு தெய்வமாதலின்‌ அவனைத்‌ தண்டி 
யரமற்‌ றணிவாயாக. 

காம ! நின்னுடைய அம்புகள்‌ ஒருத்தியின்‌ நெஞ்சைத்‌ 
தன்மேல்‌ அன்பில்லாத ஒருவன்பொருட்டு வருத்துவிக்கும்‌. 
இவ்வாறு செய்தல்‌ சலர்க்குமாத்திரமன்றி எல்லார்க்கும்‌ 
ஆமோ 2 

இனி வருன்ற இராக்காலத்து நின்‌ அம்புகள்‌ யான்‌ 
இறவாது உயிரோடிருக்குமானு அருளுவனவாக. அவை 
அவ்வாறு செய்பின்‌, அன்பத்தினால்‌ சிறிது அயில்பெற்றுக்‌ 
கலங்கிய கண்ணால்‌, எனக்கு வருத்தஞ்‌ செய்தவனைக்‌ கன 
விற்‌ கண்டேனயின்‌ கண்களை விழித்துக்‌ கடிந்து பாராது 
மெத்தெனப்‌ பார்ப்பேன்‌. பரர்த்தபின்‌ தப்‌பப்‌ போகாத 
படி தாழ்ந்து அடக்கும்‌ தலைப்‌ பிடித்துக்கொள்வேன்‌. 
என்‌ மேனி வேறுபாட்டைக்‌ கண்டு இவள்‌ நந்தலைவியோ 
அல்லனோ என்னு ஐயங்கொண்டு என்னை அறியமாட்டாது 
கைவிடுவஞபின்‌, என்‌ சாண்‌ முதலிய குணங்களையும்‌, மேனி 
தலத்தினையும்‌ மெய்யாகக்‌ கைக்கொண்டுபேரன கள்வனிவ: 
னென்று எல்லாருங்‌ கேட்கும்படி விரைவாகக்‌ கூப்பிடு 
வேன்‌ " என்றாள்‌. 

₹ஊரிலுள்ளீச்‌ ! எங்களை நோக்கக்‌ கூறுன்ற நீ 
ஞாயிற்றையும்‌ காமனையும்‌ ரோக்கக்‌ கூறியதற்கு அவலை 


என்‌ செய்யுமென என்னைக்‌ கேளனமின்‌. எப்பொழுதும்‌. 


கலித்தொகை வசனம்‌ 251 


எனக்கு உறங்காமையைச்‌ செய்தவன்‌ தந்த நட்பினால்‌: 
உண்டான ரோய்‌, குடிக்கும்‌ கள்ளை உண்டாரைப்போல்‌ 
மயங்கும்படி, உயிரைப்‌ போக்கும்‌ தன்மையோடு கூடிவிட்‌ 
டது, இனி இவ்வுயிரைக்‌ காக்கும்‌ வழி உண்டாயிற்‌ காப்பி 
ராக? என்றுங்‌ கூறினாள்‌. 

வருகின்ற இராக்காலத்துக்‌ கனவில்‌ அவனைக்‌ கண்டு 
ஆற்றுதற்குக்‌ காமன்‌ கணை செய்கின்ற கொடுமையாலே 
கண்‌ அுயிலாவாயின்‌, ஞாயிறே! நீ கனவில்‌ வந்தாயினும்‌ 
அவனைக்‌ காட்டுவாய்‌. காட்டாயாயின்‌ யான்‌ இவ்வாறு 
வருத்தமுற்றுப்‌ பனைமடற்‌ குதிரையேறி அவன்‌ என்னி 
டத்தே வலிய வரும்படியாக, அக்காமன்‌ காலைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு நின்‌ அம்புகளை எனக்குத்‌ தரவேண்டும்‌? என்று: 
அவனை இன்னும்‌ இரர்தகொள்வேன்‌ என்றும்‌ கூறினாள்‌. 

இவ்வொண்ணுதல்‌ அன்னையோ! என்று இன்ந்து 
கலங்கி அழுதாள்‌. தோள்‌ மெலிந்து வளை நெகழ்ந்தாள்‌ ; 
இப்பேதை அழகிய மெல்லிய கடையுடைய அன்னப்‌: 
பேடு விரைந்து செல்ல, அதனைச்‌ சேர்்த அன்னச்‌ சேவ 
வின்‌ கூட்டம்போலத்‌, தன்‌ காதலன்‌ வர அங்கே அவனைக்‌ 
கண்டு தான்‌ வருந்திய துயரம்‌ முழுதும்‌ மறந்தாள்‌. இத: 
தையலாள்‌ பின்னர்‌ ஊரிலுள்ளார்‌ ஈகைத்த நகையையும்‌ 
போக்கினாள்‌. போன நாணம்‌ தன்‌ மெய்யிடத்தே அழ 
குண்டாக--மனத்திடத்தே ஈகையுண்டாக அம்‌ நல்‌ எழில்‌ 
மார்பனிடத்தே சேர்ந்தாள்‌. இம்‌ மகிழ்ச்சியையும்‌ எல்லி 
ருங்‌ காண்பீராக எனக்‌ கண்டார்‌ வியந்து தம்மிற்‌ கொண்டு: 


கூறினார்‌. 


255 கலித்தொகை வசனம்‌ 


31 


அரசன்‌ பணகோடலது ஏவுதலின்‌, வானான்‌ நேரம்‌ பிரி 
வன்க தலைவ ரவரைவிடை வைத்து வேந்தற்‌ தற்றுழிப்‌ 


பிர ஈதவிட;து அவல்‌ ஈருத்தம்மிததி கண்டார்‌ கூறுகின்றர்‌. 


ஞாயி விளக்கத்தைச்செய்து பழமைபோல உல 
கத்தை கடத்தும்‌; பின்னர்க்‌ காமன்‌, தனக்கு யான்‌ பிரிக்‌ 
தாரை வருதஅதற்கு கீ போவாயாக என்று கூறிய காரி 
யத்தினைத்‌ தலைமேல்‌ ஏற்றுக்கொண்டவனைப்போல அத்த 
கிரியைச்‌ சேரும்‌, பல உயிர்களும்‌ தங்களாற்‌ கொள்ளும்‌ 
பயன்‌ கெடும்படி மரியன்‌ மறையத்‌ திவினையைப்‌ போக்கு 
கின்றவலுடைய அருன்‌ கொண்ட முகம்போலத்‌ இங்கள்‌ 
பெரிய கடலிற்‌ திரைமேற்‌ ஜென்றி மயக்கத்தைத்‌ தரும்‌ 
இருளைப்‌ து பொருளில்லாதார்‌ கடத்தும்‌ இல்லறம்‌ 
போலக்‌ கழி மலர்கள்‌ குவியும்‌. இவ்வாறு என்னுயி 
சின்‌ புறத்தே சட்டத்‌ மாலாய்‌! “நீ அறிவு மயங்கின 


மாையரயிரும்தாய்‌? என்றும்‌ கூறினாள்‌. 


[ஆத 
5: 


கூடி இன்புற்றவர்களுக்கு உறவாய அவர்கள்‌ கூடும்‌ 
கிலைமையை முன்பு செய்தாய்‌ ; இப்பொழுது ஆடவர்‌, 
தம்மீது அன்புற்ற மகளீர்‌ அழும்படி கையிட்டதனால்‌ உண்‌ 
மான வருத்தத்தாற்‌ கலங்கிய மகளிரை வருத்துதல்‌ உனக்‌ 
குத்‌ தக்கதன்‌ அ. 

மகளிரைக்‌ கூடிய கணவருடைய மன வேட்கையை 
அம்மகளிர்க்‌ குத்‌ அனையாய்‌ நின்று அவர்‌ மனத்தினின்றும்‌ 
நீங்கா தெரியும்‌ தன்மையை முன்பு மிகவஞ்‌ செய்தாய்‌. 
இப்பொழு ௫ அம்மகனிர்‌ சலத்தைக்‌ கைக்கொண்டு மீ பின்பு 
அதனை அவர்க்குக்‌ கெடாத ஆடவரால்‌, தமது நலம்போன 
சனிமையால்‌ வருந்தும்‌ மகளிர்க்குத்‌ த2ணையாகாது வருத்து 
தல்‌ கினக்குத்‌ தக்கதன்று, 


கலித்தொகை வசனம்‌ 269 


எம்முடைய கணவரை முன்போல மனத்தைச்‌ சுடச்‌ 
செய்து என்னிடத்திம்‌ றருதலும்‌ செய்தில்ல்‌. ஆதலால்‌ நீ 
எனக்குத்‌ அணையல்லை, நீதான்‌ பிரிந்த மகளிர்க்குப்‌ பிரி 
வாற்‌ றோன்றிய நோயின்‌ வடிவு ஆவை; கூடிய மகளிர்க்கு 
அவர்‌ பெறும்‌ இன்பத்தின்‌ தெப்பமாவை. இங்ஙனம்‌ 
நன்மையாகாத காரியங்களை நீ செய்வதல்லாமல்‌, கன்மை 
யாகச்‌ செய்யும்‌ காரியம்‌ நிளைக்கலையோ ?2 

திருந்திய ஆபரணமும்‌ மடப்பமும்‌ உடையவள்‌ வரும்‌ 
இயவிடத்தே தூரத்தில்‌ உறைகின்ற காதலர்‌ பகைவரிடத்‌ 
திற்‌ செய்ன்ற போர்த்தொழில்களைப்‌ போய்‌ முடித்து 
அவர்‌ மண்ணைக்‌ கைக்கொண்டு, பரந்த இருளை ஞாயிறு 
போக்கனாற்போல அவன்‌ வருத்தம்‌ நீங்க வந்தார்‌. இஃது 
என்ன வியப்போ 2 எனக்‌ கண்டார்‌ கூறினார்‌. 


32 
வரைவு நீடித்தவிடத்துத்‌ தோழி, தலைவியது ஆற்றமை 
கூறித்‌ தலை வரைவு சடாவுஃன்றன்‌ : 


நிரைத்த இமில்கள்‌ களிறாகத்‌ இரை யொலிக்னெற 
ஓசை பறையாகக்‌ கூட்டமாகிய அழயெ தானையுடைய 
வர்மேற்‌ படையெடுத்துச்‌ சென்றாலொத்த செலவினையுடைய 
கடல்‌ சேர்ந்த நிலமுடையவனே ! யான்‌ கூறுகன்றதைக்‌ 
கேள்‌ 2: 

தனக்கு வருத்தம்‌ உற்றவிடத்து உதவினவர்கட்கு ஓர்‌ 
வருத்தம்‌ வந்தால்‌ உதவாதவன்‌ தானே தானாகத்‌ தேயா 
நிற்பன்‌, அனு, தன்னை .நால்முதலியன கற்பித்த ஆசிரியன்‌ 
தன்னிடத்து ஒன்றும்‌ இயலாது வருந்தத்‌ தன்‌ கைப்‌ 
பொருளை அக்கல்லிப்‌ பொருட்டுக்‌ கைம்மாமுகக்‌ கொடுத்‌ 
அண்னானாய்‌, தான்‌ கற்ற வித்தையிடத்தே தப்புப்பண்ணிக்‌ 


200 கலித்தொகை வசனம்‌ 


கொண்டவனுடைய கல்லிப்‌ பொருள்‌ நாள்தோறும்‌ ரே 
மாது போன்றது. அந்கன்றியின்மை உயிர்போன விட , 
அம்‌ அத்திமையை ஆகர்விக்கும்‌. 

தான்‌ புரியும்‌ சத்தியத்தைக்‌ காண்கன்றவன்‌ சம்பு , 
படி சத்தியஞ்‌ செய்தவன்‌, தான்‌ செய்த சத்தியத்தைமுடி 
காது பொய்த்துவிடுவனாயின்‌, காள்தோறும்‌ தானாகத்‌ தேயா... 
கிற்பன்‌. ௮௮, தன்னைச்‌ சேர்ந்து வாழுஞ்‌ சுற்றத்தார்‌, 
கெஞ்சு வருந்தும்படி மை மத்துவைத்துப்‌ பெருக்காதவ i 
அடைய பொருள FEEDS காள்‌ தேய்வதுபோலாகும்‌,; 
அவ்வாறு சத்தியஞ்‌ செய்தவன்‌ இறப்பின்‌ அத்திவினை. 
வாளின்‌ வாய்போற்‌ கூரியதாய்ச்‌ சென்று மறுமைக்‌ கண்‌ 
ணும்‌ அத்திவினையை நுகர்விக்கும்‌. 

பெருமா! செய்ச்‌ கன்றிக்கேடு பொய்ச்சத்தியம்‌ என்‌ 
அம்‌ இவீ௮ையின்‌ தன்மைகள்‌ யாம்‌ கூறிய அத்தன்மையன. 
இனி தொன்‌ அத்தன்மையனாய்‌ இருத்தலை நினைந்து பார்‌. 
இவள்‌ நெஞ்சு அரசன்‌ படை எடுத்தப்‌ பகைவன்‌ மதி 
கத்தே இருக்க உள்‌ இருந்தவரின்‌ செஞ்சு அஞ்சிய துபோல, 
வரைவு விரைவில்‌ முடியவேண்டுமென்று விரும்பும்‌ நெஞ்‌ 
சால்‌ மிகவும்‌ வருந்தினாள்‌. இணி அவ்வருத்தம்‌ கடிதில்‌ 
நிங்கும்படி கடிதில்‌ வரைவாயாக, 


33 1 
போநன்‌ அயீற்‌ பிரிந்த தலைவனை நனைந்து ஆற்றத தலைஃ 
மைத்‌ தோமி ஆற்றுவிக்கின்றன்‌ : 
நிர்‌ திலைக்கருகே கொன்றை சரமாகப்‌ பூத்திருக்கு :.. 
அக்கொன்றைப்‌ பூவாற்‌ கட்டிய மாலையை இறைவன்‌ சூடி 
யிருப்பான்‌. அவன்‌ திரிபுரத்தை எய்கையினால்‌ வெம்டை ! 
யுடைய செருப்பு எழுந்தது. அந்ரெருப்பு வானமளா 


கலித்தொகை வசனம்‌ . 261 


பூந்து எரியமாறுபோலச்‌ சூரியன்‌ எவ்விடங்களிலும்‌ 
சீதுசுடும்‌. ஒன்றோடு ஒன்று பின்னிய காய்ந்த மூங்கிலி 
டையே எழுந்த காட்டுத்தி விசும்புற ஓங்க வெப்பஞ்‌ 
எய்யும்‌. இவ்வகையான காட்டிடத்தே விலங்குகள்‌ பல 
னும்‌ திரிதலால்‌ வழிகள்‌ மயக்கச்‌ தருவனவாயிருக்கும்‌. 
“லைகள்‌ வழிகளின்‌ எதிரே குறுக்கிட்டுப்‌ போதற்கரியனவா 
"ருக்கும்‌. 
ட. அயிழாய்‌! அவர்‌ தாம்‌ எண்ணிய காரியங்களைப்‌ பெறு 
லாலுள்ள விருப்பத்தாலே அறத்தினைக்‌ கைவிட்டார்‌; வெவ்‌ 
ய அருவழியைக்‌ கடந்து விளங்கும்‌ நீரைச்‌ சடையீலே 
“றைந்த இறைவனை ஒத்தபொருனைத்‌ தேடுதற்குப்‌ பிரிக்தார்‌. 
“வர்‌ அழனையுடைய நின்‌ மேனி பசந்து நீ இத்தன்மை 
பாக நின்னைக்‌ கைவிடுதலுஞ்‌ செய்வரோ 2 
அவர்‌ சென்ற நெறியோ வெர்தகரியினையும்‌, பல வழி 
களையும்‌, காய்ந்த கற்களையும்‌ உடைய காட்டகத்தது. அவ்‌ 
விடத்தே செல்வதற்கு அஞ்சாதவராய்‌ அவர்‌, அழகிய 
ஏற்று ஊர்தியையுடைய இறைவனை ஓத்த பெரிய பொருள்‌ 
தேடுதற்கு அகன்றார்‌. அவர்‌ ஓலிக்கும்‌ விளங்கும்‌ வளை 
புடைய நின்‌ அழகை இழந்து நீ இத்தன்மையாக அப்‌ 
பொருளை நினைத்தலையுஞ்‌ செய்வரோ ? 
ஞாயிறு ழ்த்திசையினிடத்‌து உதயகிரியிலே வந்து 
உ தான்றும்‌; பின்பு கொதித்துப்‌ பரந்து கோடையைச்‌ 
( ய்யும்‌. இக்காலத்தே செல்லற்கரிய வழியென்று கருதா . 
ப்ப்ப்‌ புதிய தங்களைக்‌ கண்ணியாக முடிச்த இறைவனை 
உந்த ஒள்ளிய பொருட்கு அகன்றார்‌. அவர்‌; பொற்றலைக்‌ 
நீ பாலம்‌ தாழ்ந்‌த விளங்க மின்‌ கூந்தல்‌ அவ்வாறன றிக்‌ 
தாய்கன்ற அழகை நீ யுடையையாக, அப்பொருள்‌ வேட்‌ 
G கயை மனத்தாற்‌ காணுதலையுஞ்‌ செய்வரோ 2 
4  கருமையினையும்‌ கெய்ப்பினையும்‌ உடைய கூந்தலும்‌, 


€ 


262 கலித்தொகை வசனம்‌ 


இனிய மொழியினையுமுடையரய்‌! பெறுதற்கரிய ஆதிரை 
நாளயுடைய இறைவள்‌ திருமேனியின்‌ அழகைப்‌ பெறும்படி 
இச்சண்பகம்‌ மலர்க்த பருவம்‌ பொய்யாது. அஅபோல 
அவர்‌ கூறிய பருவத்தைப்‌ பொய்யாராய்‌ வருதலை அவர்‌ 
கூறிய கூற்றால்‌ நீயும்‌ யரனும்‌ ஒருங்கு தெளிக்தேம்‌. அங்க: 

* னம்‌ தெளிந்த பருவங்கழிவதற்கு முன்னே வருவர்‌. எனக்‌ 
றி அற்றுவித்தாள்‌. 


ேய்தற்கலி முற்றும்‌ 


1, 


